தஞ்சாவூர் 


சிதம்பரச் செய்யுள் கோவை 


* 


-- 


க 


T 


* 


கோல் 
. 


சரசும் 


தொட்சா 


MANALA 


सरस्वती 


SARASWATI 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


" 


எ. 


கற்றனைத்துப் 


MAHAL 
DISTRICT 
சா.கந்சாவூர் 
. hter 
குற்றவைத்து அறும்அறியா 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் . 400 


சிதம்பரச் செய்யுட் கோவை 


பதிப்பாசிரியர் : 
ய . மணிகண்டன் , எம் . ஏ . , எம் . ஃபில் . , 

முன்னாள் தமிழ்ப் பண்டிதர், 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர். 


மகால் 
. 


सरस्वती 


SARASVATT 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


2006 


( விலை : ரூ . 60-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


சிதம்பரச் செய்யுட் கோவை 


பதிப்பாசிரியர் 


ய . மணிகண்டன் , எம் . ஏ. , எம் . ஃபில் . , 


வெளியிடுபவர் 


: 


இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


வெளியீட்டு எண் . 


400 


மொழி 


தமிழ் 


பதிப்பு 


: 


இரண்டாம் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


செப்டம்பர் , 2006 


தாள் 


TNPL11 கி.கி 


நூல் அளவு 


25x 19 செ . மீ . 


பக்கங்கள் 


116 


படிகள் 


250 


எழுத்து 


12 புள்ளி 


அச்சிட்டோர் 


சரசுவதி மகால் நூலகம் . 


புத்தகக்கட்டு 


: 


மெலிந்த அட்டை 


பொருள் 


யாப்புச்சான்றிலக்கிய நூல் 


விலை 


ரூ . 60-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


தமிழ் யாப்பியல் வரலாறு தொல்காப்பியத்தினும் பழைமை வாய்ந்த 
வேர்களைக் கொண்டது . தொல்காப்பியர் தமக்கு முந்தைய யாப்பிலக்கணிகளைத் 
தொல்காப்பிய நூற்பாக்களில் ‘ நல்லிசைப் புலவர் , யாப்பறி புலவர் , ‘ நூல்நவில் 
புலவர் , என்மனார் புலவர் எனக் குறிப்பிடலும் , முந்தையோர் கூறிய 
யாப்பிலக்கணக் கூறுகளை எடுத்துரைத்தலும் யாப்பியல் வரலாற்றின் 
தொன்மையைக் காட்டுகின்றன. 


யாப்பருங்கலக்காரிகைக் காலத்திற்குப் பின் யாப்பிலக்கண வரலாற்றில் 
ஒரு புதுவகை - தனிவகை நூல்கள் இடம்பெறுகின்றன. இவை 

வை “ யாப்புச் 
சான்றிலக்கிய நூல்கள் எனக் குறிக்கத்தக்கனவாய் உள்ளன . ஒரே நூல் 
இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குதல் இவ்வகை நூல்களில் தனிச் 
சிறப்பாகும் . யாப்பிலக்கண நூல்கள் ( குறிப்பாக யாப்பருங்கலக்காரிகை ) கூறுகின்ற 
பா , பாவின , தொடை வகைகளுக்கான சான்றுப்பாக்களைக் கொண்ட 
இலக்கியமாகவும் , பாடல்தோறும் அவ்வவ்விலக்கணத்தை உரைநடையில் 
தருவனவாகவும் இவ்வகை நூல்கள் அமைந்துள்ளன . 


இந்நூலகத் தமிழ்த்துறையின் 1602 ( பி ) எனும் ஓலைச்சுவடியை 
அடிப்படையாகக் கொண்டு , யாப்புச் சான்றிலக்கிய நூல்களுள் ஒன்றாகவும் உயர் 
இலக்கியமாகவும் திகழ்வது சிதம்பரச் செய்யுட்கோவை யாகும் . இது 
இந்நூலகத்தில் அப்போதைய தமிழ்த்துறைப் பண்டிதரான திரு . ய . மணிகண்டன் 
அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது . பதிப்பாசிரியர் யாப்பிலக்கணக் கடலில் மூழ்கி 
முத்தெடுக்கும் முயல்வும் செயல்திறனும் உடையவர் . தற்பொழுது சென்னைப் 
பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகப் பணியாற்றி வருகிறார் . இது பருவ 
இதழ்ப் படைப்பு மற்றும் தனி நூல் திட்டத்தின்கீழ் 1999 ல் வெளியிடப்பட்டது . 
தற்போது இரண்டாம் பதிப்பாக மலர்கிறது . 


யாப்புச் சான்றிலக்கிய நூல்களுள் ஒன்றாகவும் உயர் இலக்கியமாகவும் 
திகழுவது ‘சிதம்பரச் செய்யுட்கோவை யாகும் . 


சிதம்பரம் நடராசப் பெருமானைப் பரவும் இலக்கிய நூலாகவும் , காரிகை 
நூற்பாவும் உரையும் கூறும் இலக்கணங்களுக்கான சான்றுப் பாடல்களைக் 
கொண்ட நூலாகவும் , காரிகையின் இலக்கணங்களை உரைநடையில் எடுத்து 
மொழியும் இலக்கணவியல்பமைந்த நூலாகவும் இச் " சிதம்பரச்செய்யுட்கோவை " 
அமைந்துள்ளது . 


இந்நூலில் மொத்தம் 84 பாக்கள் உள்ளன . வெண்பா விகற்பம் , 
வெண்பாவினம் , ஆசிரியப்பா விகற்பம் , ஆசிரியப்பாவினம் , கலிப்பா விகற்பம் , 
கலியினம் , வஞ்சிப்பா, வஞ்சியினம் , மருட்பா எனும் ஒன்பது பகுப்புகளை 
இந்நூல் கொண்டுள்ளது . ஒவ்வொரு செய்யுளின் கீழும் யாப்பிலக்கனக் குறிப்புகள் 
உரைநடையில் இடம்பெற்றுள்ளன . இக்குறிப்புகளில் சில , காரிகையின் 
உரைப்பகுதிகளை 

ஓரிருசொல் 

மாறுதலுடன் அமைந்தனவாகக் 
காட்சியளிக்கின்றன. காரிகையில் உறுப்பியல் முதல் ஒழிபியல் வரையிலான 
நூற்பாவும் உரையும் கூறும் பா , பாவின , தொடை . முதலான இலக்கணங்களுக்கான 
சான்றுப் பாக்களை இந்நூல் கொண்டுள்ளது . 


ந்நூல் வெளியீட்டுக்குத் தேவையான நிதியுதவியை நல்கியுள்ள நடுவண் 
அரசுக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன் . இந்நூல் நன்முறையில் வெளிவர 
ஆவனசெய்துள்ள சரசுவதி மகால் நூலக நிருவாக அலுவலர் மற்றும் வெளியீட்டு 
மேலாளர் ( பொறுப்பு ) வகிக்கும் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , இந்நூலை 
நன்முறையில் அச்சிட்ட நூலகப் பதிப்புத்துறை பணியாளர்களுக்கும் நூல் 
வெளிவரத் துணைநின்ற ஏனையோருக்கும் என் இனிய பாராட்டுக்கள் . 


தஞ்சாவூர் 
22-9-2006 


சா . விஜயராஜ் குமார் , இ . ஆ . ப . , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


உள்ளுறை 


பக்க எண் 


ஆய்வு முகவுரை 


1--14 


நூல் 


வெண்பா விகற்பம் 


1- 19 


குறள் வெண்பா 
நேரிசை வெண்பா 
இன்னிசை வெண்பா 
பஃறொடை வெண்பா 
சிந்தியல் வெண்பா 


1- 3 
3- . 6 
6-11 
12-16 
17-19 


வெண்பாவினம் 


19-24 


குறள் வெண்செந்துறை 
குறள்வெண்டாழிசை 
வெள்ளொத்தாழிசை 
வெண்டுறை 
வெளிவிருத்தம் 


19 
20 

21 
22 , 23 
23 , 24 


ஆசிரியப்பா (விகற்பம் ) 


24-27 


24 , 25 


நேரிசை ஆசிரியப்பா 
இணைக்குறளாசிரியம் 
நிலைமண்டில ஆசிரியம் 

அடிமறி மண்டில ஆசிரியம் 
ஆசிரியவினம் 


25 
26 
27 


27-31 


27. 28 
28 , 29 , 30 

30 , 31 


32-46 


ஆசிரியத்தாழிசை 
ஆசிரியத்துறை 

ஆசிரிய விருத்தம் 
கலிப்பா விகற்பம் 

ஒத்தாழிசைக் கலிப்பா 
நேரிசையொத்தாழிசைக் கலிப்பா 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா 
வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 


32 
33-35 
36- 38 


39 
40 


வெண்கலிப்பா 
கலிவெண்பா 
கொச்சகக் கலிப்பா 
தரவு கொச்சகம் 
தனிச்சொற் சுரிதகம் பெற்றுவந்த தரவு கொச்சகம் 
தரவிணைக் கொச்சகம் 
சிஃறாழிசைக் கொச்சகம் 
பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா 
மயங்கிசைக் கொச்சகக் கலிப்பா 


41 
41 , 42 

42 
43 , 44 

44 
45 , 46 


47 - 50 


கலியினம் 

கலித்தாழிசை 
கலித்துறை 
கட்டளைக்கலித்துறை 
கலிவிருத்தம் 


47 

48 
48 , 49 
49 , 50 


50-52 
50 , 51 

52 


வஞ்சிப்பா 

குறளடி வஞ்சிப்பா 

சிந்தடி வஞ்சிப்பா 
வஞ்சியினம் 

வஞ்சித் தாழிசை 
வஞ்சித்துறை 
வஞ்சி விருத்தம் 


53 , 54 


53 


53 


54 


54-56 


மருட்பா 

புறநிலை வாழ்த்து மருட்பா 
கைக்கிளை மருட்பா 
வாயுறை வாழ்த்து மருட்பா 
செவியறிவுறூஉ மருட்பா 


54 
55 
55 
56 


57-71 
72-81 


அருஞ்சொற் குறிப்புரை 
பாடவேறுபாடுகள் 
இந்நூலின் உரையில் இடம்பெற்றுள்ள யாப்பிலக்கணக் 

கலைச்சொல் அகரநிரல் 
செய்யுள் முதற்குறிப்பு அகர நிரல் 


82-90 
91-94 


--- 


ஆய்வு முகவுரை 


தமிழில் யாப்பிலக்கண நூல்கள் 


தமிழ் யாப்பியல் வரலாறு தொல்காப்பியத்தினும் பழைமை வாய்ந்த 
வேர்களைக்கொண்டது . தொல்காப்பியர் தமக்கு முந்தைய யாப்பிலக்கணி 
களைத் தொல்காப்பிய நூற்பாக்களில் நல்லிசைப் புலவர் , யாப்பறி புலவர் , 
நூல் நவில் புலவர் , என்மனார் புலவர் எனக் குறிப்பிடலும் , முந்தையோர் 
கூறிய யாப்பிலக்கணக்கூறுகளை எடுத்துரைத்தலும் யாப்பியல் வரலாற்றின் 
தொன்மையைக்காட்டுகின்றன . 


தொல்காப்பியச் செய்யுளியல் , பல்காயம் , காக்கைபாடினியம் , அவிநயம் . 
சிறுகாக்கைபாடினியம் . மயேச்சுரம் , யாப்பருங்கலம் , யாப்பருங்கலக்காரிகை , 
வீர சோழியம் , சிதம்பரப் பாட்டியல் , இலக்கணவிளக்கம் , இலக்கணச் சூடாமணி , 
தொன்னூல் விளக்கப் , முத்துவீரியம் , சுவாமி நாதம் , விருத்தப்பாவியல் , 
வணைத்தியல் . அறுவகையிலக்கணம் , ஏழாம் இலக்கணம் , யாப்பதிகாரம் , 
தொடையதிகாரம் . யாப்பொளி , யாப்பு நூல் , கலையணி பூபதீயம் , குமாரபூப 
தீயம் , செய்யுள் இலக்கணம் , தென்னூல் , சிந்துப்பாவியல் , எளிதாகப் பாட 
லாம் , கவிஞராக , கவிபாடலாம் . ( 

பாலர் பண்ணை முதலிய நூல்கள் யாப்பிலக் 
கணத்தை கருபகுதியாகவும் முழுமையாகவும் கூறும் இலக்கண நூல்களாகும் . 
இலை தமிழிலக்கியங்களில் காணப்படும் யாப்பு வடிவங்களை ஆராய்ந்து பதிவு 
செய்தன வாகவும் , யாப்பியல் வளர்ச்சியைக் காட்டுக னவாகவும் அமைந்துள்ளன . 


யாப்புச் சான்றிலக்கிய நூல்கள் 


யாப்பருங்கலக்காரிகைக் காலத்திற்குப் பின் யாப்பிலக்கண வரலாற்றல் 
ஒரு புதுவகை - தனிவகை நூல்கள் இடம்பெறுகின்றன . இவை 

யாப்புச் 
சான்றிலக்கிய நூல்கள் எனக் குறிக்கத்தக்கனவாய் உள்ளன . 

ஒரே நூல் 
இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குதல் இவ்வகை நூல்களின் தனிச் 
சிறப்பாகும் . யாப்பிலக்கண நூல்கள் ( குறிப்பாக யாப்பருங்கலக்காரிகை ) கூறு 
கின்ற பா , பாவின , தொடை வகைகளுக்கான சான்றுப்பாக்களைக் கொண்ட 
இலக்கியமாகவும் , பாடல்தோறும் அவ்வவ்விலக்கணத்தை உரை நடையில் தரு 
வனவாகவும் இவ்வகை நூல்கள் அமைந்துள்ளன . 

பரு அ சித -1 


2 


இவ்வகை நூல்களில் முதல் நூலாகத் திருக்குருகைப்பெருமாள் கவிராயர் 
இயற்றிய பாப்பாவினம் அமைந்துள்ளது . இந்நூல் மாலிய சமயப் 
பொருண்மையில் பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றியுள்ளது . 


இந்நூலையடுத்துப் பதினேழாம் நூற்றாண்டில் 

சிவனிய சமயப் 
பொருண்மையில் சிதம்பரச் செய்யுட் கோவை முகிழ்த்தது . குமரகுருபரரால் 
இயற்றப்பட்ட சிறப்பான படைப்பாக்கமாக இது திகழ்கின்றது . 


இவற்றையடுத்து இந்நூற்றாண்டில் திருவலங்கல் திரட்டு - பல்சந்தப் 
பரிமளம் , திருவேங்கடவன் திருமண வரலாற்றுச் செய்யுள் நூல் , எழில்விருத்தம் , 
அரங்கன் கவிதை அமுதம் ( திருவரங்கச் செய்யுட்கோவை ) , செந்தமிழ்ச் செய்யுட் 
கோவை எனும் ஐந்து நூல்கள் இவ்வகையினவாகத் தோன்றியுள்ளன . 


இவ்வகை நூல்களின் பொதுப்பெயர் - வனகயின் பெயர் 


தனியொரு வகையாக மதிக்கும் அளவிற்கு இந்நூல்கள் வளர்ச்சி பெற்றி 
ருப்பினும் இந்த நூல்களின் வகைக்கு வரையறுக்கப்பட்ட பொதுப்பெயர் 
சுட்டப்பெற்று நிலைபேறடையவில்லை . 


சான் 


யாப்பிலக்கண இலக்கிய நூல் , யாப்பிலக்கியம் 2 

இலக்கியச் 
று நூல்கள் 3 , சான்றிலக்கியம் , சான்றியல் நூல்கள் யாப்புச் 
சான்றிலக்கிய நூல்கள் 6 , செய்யுட்கோவை நூல்கள் 7 எனப் பல பெயர் 
களால் இவ்வகை நூல்கள் அறிஞர்களால் குறிப்பிடப்பெறுகின்றன. 


இவ்வகை நூல்களில் மூன்றின் பெயர்கள் செய்யுட்கோவை எனும் 
பின்னொட்டுப் பெற்று முடிவது ஒரு பொது அமைதியாகக் காட்சியளிக்கின்றது . 


யாப்புச் சான்றிலக்கிய நூல்கள் பின்பற்றும் 
யாப்பிலக்கண நூல்கள் 


யாப்புச் சான்றிலக்கிய நூல்களுள் பாப்பாலினம் , சிதர் பரச் செய்யுட் 
கோவை , திருவலங்கல் திரட்டு பல்சந்தப்பரிமளம் , திருவரங்கச் செய்யுட் 
கோவை ஆகிய நான்கு நூல்கள் யாப்பருங்கலக்காரிகையைப் பின்பற்றுகின்ற 
சான்றிலக்கியங்களாகத் திகழ்கின்றன . இவற்றுள் பாப்பாவினம் , தொல்காப் 
பியச் செய்யுளியலையும் அடியொற்றுதல் குறிப்பிடத்தக்கது . தொல்காப்பி 
யத்தை அடியொற்றிக் கலிப்பா , பரிபாடலுக்குப் பாப்பாவினம் சான்றுப்பாடல் 
கலைப் படைத்துள்ளது . 


3 


யாப்பொளி எனும் இலக்கண நூலைப் பின்பற்றித் திருவேங்கடவன் 
திருமண வரலாற்றுச் செய்யுள் நூலும் , விருத்தப்பாவியல் எனும் இலக்கண 
நூலைப் பின்பற்றி எழில்விருத்தம் நூலும் , யாப்பு நூல் எனும் இலக்கண 
நூலைப் பின்பற்றிச் செந்தமிழ்ச் செய்யுட்கோவை நூலும் சான்றிலக்கியங் 
களாகத் தோன்றியுள்ளன . 


சிதம்பரச் செய்யுட் கோவை 

யாப்புச் சான்றிலக்கிய நூல்களுள் ஒன்றாகவும் உயர் இலக்கியமாகவும் 
திகழும் நூல் இங்குப் பதிப்பிக்கப் பெற்றுள்ள சிதம்பரச் செய்யுட் கோவை 
யாகும் . 


சிதம்பரம் நடராசப் பெருமானைப் பராவும் இலக்கிய நூலாகவும் ,, 
காரிகை நூற்பாவும் உரையும் கூறும் இலக்கணங்களுக்கான சான்றுப் பாடல் 
களைக் கொண்ட நூலாகவும் , காரிகையின் இலக்கணங்களை உரை நடையில் 
டுத்து மொழியும் இலக்கணவியல்பமைந்த நூலாகவும் இச் சிதம்பரச் செய்யுட் 
சோகவ 

அமைந்துள்ளது . 


யாப்புச் சான்றிலக்கிய நூல்களுள் . சிதம்பரச் செய்யுட் கோவை மட்டுமே , 
யாப்பருங்கலக்காரிகையின் நூற்பாவும் உரையும் உறுப்பியல் முதல் ஒழிபியல் 
வரை கூறும் இலக்கணம் அனைத்தையும் பின்பற்றிச் சான்றமைக்கும் ஒரே 
இலக்கியமாகத் திகழ்கின்றது . 


இவ்விலக்கியம் , பதினேழாம் நூற்றாண்டில் , மிகச் சிறந்த கவிஞரான 
குமரகுருபரரால் இயற்றப்பெற்றதாகும் . குமரகுருபரரின் இப்படைப்புத் திறன் 
குறித்துத் தமிழறிஞர் வையாபுரிப்பிள்ளை அவர்கள் , 

செய்யுளிலக்கணத்தில் இவர் எத்துணை வல்லவர் என்பது இவரது 
சிதம்பரச் செய்யுட் கோவையால் விளங்கும் என்றும் , 


118 


அறிஞர் ச . வே . சுப்பிரமணியம் அவர்கள் , 


" குமரகுருபரர் பல பிரபந்தங்கள் படைத்த 
நிலையிலும் , யாப்புக்குச் சான்றிலக்கியமாக 
மாறன் பாப்பாவினத்தையொத்துச் சிதம்பரச் 
செய்யுட் கோவை இயற்றியளித்த தன்மை 
யிலும் , யாப்பியல் வரலாற்றில் தனித்தொண்டு 

புரிந்துள்ளார் . " 
என்றும் குறிப்பிட்டுள்ளமை நோக்கத்தக்கன . 


இந்நூல் தோன்றக் காரணம் 


குமரகுருபரர் இந்நூலை இயற்றியமைக்கு இருவேறு காரணங்கள் 
இலக்கிய வரலாற்றாசிரியர்களால் கட்டப்படுகின்றன . குமர குருபரர் வாழ்வில் 
நிகழ்ந்ததாகக் கூறப்படும் நிகழ்ச்சிகளிலிருந்து இக்காரணங்களை இலக்கிய 
வரலாற்றாசிரியர்கள் எடுத்துரைக்கின்றனர் 10 


குமரகுருபரர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் , சைவ அன்பர்கள் 
அவரை அணுகிக் காரிகையிலுள்ள இலக்கணங்களுக்குச் சைவ மரபாகச் சான்றுப் 
பாடல்களைக் கொண்ட இலக்கியத்தை, வைணவத்திற்குப் பாப்பாலினம்போலப் 
படைத்துத் தருமாறு வேண்டக் குமரகுருபரர் சிதம்பரச் செய்யுட் கோவையைப் 
பாடினார் என்பது ஒரு கருத்து . 


இக்கருத்தையொட்டியதாகத் திரிசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளையவர்களின் பின்வரும் பாடல்கள் அமைந்துள்ளன. 17 


" தில்லை மா நட ராசர்த நடனமுஞ் சேவித் 
தெல்லை யில்லதோர் களிப்பினா லாவயி னிருப்பார் 
வல்லை மாமடம் வளம்பல மலி தரச் சமைத்துத் 
தொல்லை மாவினை தீர்ந்தவர் சூழ்சிறப் போடும் . 


(203) 


ஈண்ட வாவயி னிங்ஙன மமர் தரு மேல்வை 
கூண்ட செம்பொருள் செறியொரு மும்மணிக் கோவை 
யாண்ட குஞ்சி தச் செய்யதா மரையடிக் கணிந்து 
நீண்ட பேரின்ப முழுகினர் நிகழுமப் போது , 


( 204 ) 


பூதி சாதனக் கிழமையர் சிலர்வந்து போற்றி 
நீதி நூன்முதற் பலவுரைத் தீர்நிகழ் யாப்பிற் 
காதி நாளுதா ரணமெலாம் பரமத மவாவு 
மோதி யாமுயு மாறருள் செய்விரென் றுரைப்பு . 


( 205 ) 


காவை நேர் தர மகிழ்ந்துளங் கனிந்துபல் செய்யுட் 
கோவை யாப்பிற் காட்டினி துரைத்தனர் கொடுத்தார் 
மாவை வெண்டிரை வாரியை விலங்கலை மாய்த்த 
தூவை வேலுடைத் தோன்றலார் சேவடித் தொழும்பர் . " ( 206 ) 

( குமரகுருபர ஸ்வாமிகள் சரித்திரம் ) 


சிதம்பரச் செய்யுட் கோவையின் தோற்றம் குறித்து வண்ணச்சரபம் 
தண்டபாணி சுவாமிகள் தம் “ புலவர் புராணத் ” தில் பின்வருமாறு குறிப்பிடு 
கின்றார் . 12 


5 


"“ முன்னும் பின்னும்எத் தனை தல மோவிதி 

முறைப்படித் தொழுதிட்டான் ; 
தன்னு டைக்கவி விழைபவர்க் கேதுதி 

சாற்றுதன் மையன்போலும் ! 
மன்னு தில்லையில் போய்ச்செய்யுட் கோவைஎன் 

வண் தமிழ்த் தொடை சாத்திப் 
பன்னு காசிகண் , டரன்பதத் தொருகலம் 
பகத்தொடை புனைந்தானே . " 

( குமர குருபர சாமி சருக்கம் -28 ) 


குமர குருபரர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் , புராணப் பிரசங்கம் 
செய்துகொண்டிருந்த சைவாசாரியார் ஒருவர் குமர குருபரரை வரகவி தானே ! 
இலக்கணக்கவியா ? என இகழ்ந்துரைத்ததாகவும் , அதனைக் கேள்வியுற்ற குமர 
குருபரர் , தாம் வரகவியோடு இலக்கணக் கவியும்தான் என்பதை நிறுவும் 
பொருட்டுக் காரிகையில் சொல்லப்பட்ட எல்லா இலக்கணத்திற்கும் ஏற்பச் 
சிதம்பரச் செய்யுட் கோவையை இயற்றினார் என்பது இன்னொரு கருத்தாகும் 13 . 


இவ்விரு கருத்தையும் கதையையும் விரிவாக எடுத்துக் காட்டும் அறிஞர் 
மு அருணாசலம் அவர்கள் , புராணப் பிரசங்கம் செய்த சைவாசாரியார் கூறியதன் 
விளைவாகக் குமரகுருபரர் இந்நூலைப் படைத்தார் என்பது பொருத்தமான 
தன்று எனத் தெளிவுபடுத்துகின்றார் . சைவ அன்பர்கள் வேண்டியதற்கிணங்கச் 
சிதம்பரச் செய்யுட் கோவையைப் பாடிக்கொடுத்தார் என்பதே பொருத்தமானது 
என எடுத்துரைக்கின்றார் . 14 


நூலமைப்பு 


இந்நூலில் மொத்தம் 84 பாக்கள் உள்ளன . வெண்பா விகற்பம் , வெண் 
பாவினம் , ஆசிரியப்பா விகற்பம் , ஆசிரியப்பாவினம் , 

கலிப்பா விகற்பம் , 
கலியினம் ,வஞ்சிப்பா,வஞ்சியினம் ,மருட்பா எனும் ஒன்பது பகுப்புகளை இந்நூல் 
கொண்டுள்ளது . 

ஒவ்வொரு செய்யுளின் கீழும் யாப்பிலக்கணக் குறிப்புகள் 
உரைநடையல் இடம்பெற்றுள்ளன இக் குறிப்புகளில் சில , காரிகையின் 
உ - ரைப்பகுதிகளை ஓரிருசொல் மாறுதலுடன் அமைத்தன வாகக் காட்சியளிக் 

காரிகையில் உறுப்பியல் முதல் ஒழிபியல் வரையிலான நூற்பாவும் 
உரையும் கூறும் பா , 

பாவின , தொடை முதலான இலக்கணங்களுக்கான 
சான்றுப்பாக்களை இந்நூல் கொண்டுள்ளது . 


கின்றன . 


குமரகுருபரர் தாம் இயற்றிய நீதிநெறிவிளக்கம் நூலில் இடம்பெற் 
றுள்ள நீரிற் குமிழி இளமை எனத் தொடங்கும் நேரிசை வெண்பாவை இந் 
நூலிலும் ( பாடல் எண் 9 ) இடம்பெறச் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . 

பரு அ சித -2 


6 


இந்நூலின் யாப்பிலக்கண உரைப்பகுதிகள் 


இந்நூலின் 

செய்யுள்களையடுத்து இடம்பெற்றுள்ள யாப்பிலக்கண 
உரைக்குறிப்புகள் குமரகுருபரராலேயே இயற்றப்பெற்றவை என உ . வே . சா . 
போன்ற அறிஞர் பலராலும் கொள்ளப்பட்டுவருகின்றன . 


ஆயினும் மு . அருணாசலம் அவர்கள் , இப்பொதுக்கருத்தினின்று வேறு 
பட்டுப் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் . 15 

" இந்த நூற்பாடல்கள் யாப்பின் இலக்கணத்துக்கு எடுத்துக் 
காட்டாகச் செய்யப்பட்ட பாடல்கள் ஆனமையால் , பாடல் 
தோறும் , இறுதியில் பாடலின் யாப்பிலக்கணம் ஒரு தனிக் 
குறிப்பாகத் தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது . சில பாடல் 
களுக்குச் சொல்லப்பட்ட இலக்கணம் மிக்க விரிவாயும் 
உள்ளது . 

பாடல்கள் 1, 11 , 12 , 13 , 21 , 22 , 23 முதலிய 
பாடல்கள் பார்க்க , குமரகுருபரர் பாடல்களை மட்டும் 
செய்து அளித்திருப்பின் பிற்காலத்தார் யாப்பிலக்கணக் 
குறிப்புக்களை 

எழுதிச் 

சேர்த்திருக்கிறார்களென் 
று 
தோன்றுகிறது . 


நூலில் சான்றமைக்கப்பட்டுள்ள பா , பாவின வகைகள் 

இந்நூலின் செய்யுட்கள் மொத்தம் 84 . பா , பாவினச் செய்யுள்களின் 
எண்ணிக்கை பின்வருமாறு இந்நூலில் இடம்பெற்றுள்ளன . 

வெண்பா விகற்பம் 28 
வெண்பாவினம் 

12 
ஆசிரியப்பா விகற்பம் 5 
ஆசிரியப்பாவினம் 11 
கலிப்பா விகற்பம் 

12 
கலியினம் 

7 
வஞ்சிப்பா 

2 
வஞ்சியினம் 

3 
மருட்பா 

41 


கூடுதல் 84 


இத்நூலில் இடம்பெற்றுள்ள பா , பாவின வகைகளின் பெயர்களையும் 
அவற்றின் எண்ணிக்கையையும் பின்வரும் பட்டியலில் காணலாம் . 


7 


எண் 


எண் 


பாவினம் 


ணிக்கை 


ணிக்கை 


வெண்பா 


3 


குறள்வெண்பா 
நேரிசைவெண்பா 


6 


இன்னிசைவெண்பா 


பஃறொடைவெண்பா 


6 


சிந்தியல் வெண்பா 


5 


குறள் வெண்செந்துறை 

1 
ஈற்றடி குறைந்து வந்த 
குறள்வெண்டாழிசை 

-1 
குறள் வெண்செந்துறையோடு 
மாறுபட்டுவந்த 
குறள்வெண்டாழிசை 
குறள்வெண்பா செப்பலோ 
சையிற் சிதைந்துவந்த 
குறள் வெண்டாழிசை 

1 
மூன்றடியாய் வெண்பாவேபோல் 
முடிந்த வெள்ளொத்தாழிசை 1 
சிந்தியல் வெண்பா ஒருபொருள் மேல் 
மூன்றடுக்கிவந்த 
வெள்ளொத்தாழிசை 

1 
மூன்றடி வெண்டுறை 

1 
நான்கடி வெண்டுறை 

1 
வேற்றொலி வெண்டுறை 

1 
ஓரொலி வெண்டுறை 

1 
வெளிவிருத்தம் 

2 
( மூன்றடி 1 , நான்கடி 1 ) 


ஆசிரியப்பா 


நேரிசை ஆசிரியம் 


2 


2 


இணைக்குறளாசிரியம் 


1 


ஆசிரியத்தாழிசை 
ஆசிரியத்துறை 
அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
எழுசீர் ஆசிரிய விருத்தம் 
எண்சீர் ஆசிரிய விருத்தம் 
ஒன்பதின் சீர் ஆசிரிய விருத்தம் 
பதின் சீர் ஆசிரிய விருத்தம் 


1 
1 
1 
1 


நிலைமண்டில ஆசிரியம் 


1 


அடிமறி மண்டில ஆசிரியம் 


கலிப்பா 


1 


1 


நேரிசை ஒத்தாழிசைக் 

கலிப்பா 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் 

கலிப்பா 
வண்ணக ஒத்தாழிசைக் 

கலிப்பா 
வெண்கலிப்பா 
கலிவெண்பா 


1 
2 
1 


பாவினம் 


எண் 


எண் 
ணிக்கை 


ணிக்கை 


கலித்தாழிசை 


3 


1 


கலித்துறை 


1 . 


தனிச்சொல் சுரிதகம் பெறாத . 

தரவு கொச்சகம் 
தனிச்சொல் , கரிதகம் பெற்ற 

தரவு கொச்சகம் 
சிஃறாழிசைக் கொச்சகம் 
பஃறாழிசைக் கொச்சகம் 
மயங்கிசைக் கொச்சகம் . 


கட்டளைக் கலித்துறை 


2 


1 
1 


கலிவிருத்தம் 


1 


வஞ்சிப்பா 


குறளடி வஞ்சிப்பா 


1 


நீ வஞ்சித்தாழிசை 

வஞ்சித்துறை 
1 வஞ்சிவிருத்தம் : 


சிந்தடி வஞ்சிப்பா 


1 


மருட்பா 


சமநிலைப் புறநிலை வாழ்த்து 

மருட்பா 
வியனிலைக் கைக்கிளை மருட்பா 
வாயுறை வாழ்த்து மருட்பா 
செவியறிவுறூஉ மருட்பா 


1 
1 


1 


நூலில் சான்றமைத்து விளக்கப்பட்டுள்ள தொடைவகைகள் 


கடை... 


சிதம்பரச் செய்யுட்கோவை மோனை , இயைபு , எதுகை, முரண் , அள 
பெடை , அந்தாதி , இரட்டை . செந்தொடை ஆகிய தொடை வகைகளுக்கு மட்டு 
மன்றி , காரிகையின் ஒழிபியல் நூற்பாக்களில் கூறப்பட்ட கடை முரண் , 
யிணை முரண் , பின் முரண் , கடைக்கூழை முரண் , இடைப்புணர் முரண் , வருக்க 
வெதுகை , நெடிலெதுகை. இனவெதுகை , நெடின் மோனை , அனு மோனை ஆகிய 
தொடை வகைகளுக்கும் , சிறப்பில எனக் குறிப்பிட்டு நூற்பாக்களில் சுட்டப் 
பெற்ற உயிரெ துகை, இரண்டடியெதுகை , மூன்றாமெழுத்தொன்றெதுகை ஆகிய 
தொடை வகைகளுக்கும் பாக்களில் 

சான் றமைத்துக் குறிப்புரை வாயிலாக 
விளக்குகின்றது . 


நூற்பாக்களில் இடம்பெறாமல் உரையில் மட்டும் சுட்டப்பெறுவன 
வாகிய தலையாகெதுகை , இடையாகெதுகை , உனரயில் சிறப்பில எனச்சுட்டப் 
பெறும் விட்டிசைவல்லொற்றெதுகை , வழியெதுகை , வழிமுரண் , மருட்செந் 
தொடை ஆகியவற்றுக்கும்கூடச் சிதம்பரச் செய்யுட் கோவை சான்றமைத்துக் 
குறிப்புரையில் விளக்குகின்றது . 


9 


13 ஆதி பாதஓணர்த்தியா மன்புசெயப் பெற்றவா 

இது பெரிது மரிதே யெளிதேயோ 
( வதந் துறைசெய்தான் மெய் துணியான் கைதுணிந்தான் 
பேதுற்றும் வெஃகேம் பிற . 


இதனுள் 

இரண்டாமடி ஈற்றுச்சீர் இரண்டும் முரணத் 
தொடுத்தமையால் கடையிணை முரண் தொடை 


இதனுள்ளே தி எனக் குற்றெழுத்துர் , ஆ என நெட்டெழுத்தும் , ஓரு 
என அளபெடையெழுத்தும் , ஆ என உயிரெழுத்தும் , வெஃகேம் என ஆய்த 
வெழுத்தும் , உணர்ந்தியாம் எனக் குற்றியலிகரமும் , அன்பு எனக் குற்றிய 
லுகரமும் , துறை என ஐகாக் குறுக்கமும் ஆக அசைக்கு உறுப்பாமெழுத்துப் 
பதின்மூன்றுங் காண்க . 


முதலுணர்ந்தியாமெனக் கனிச் சீர் வெள்ளையின் விரவி வரலாகாமை 
யிற் குற்றியலிகரம் அலகு பெறாவெனத் தள்ளிக் கருவிளங்காய் எனச் சீர் 
கொள்க . ஐகாரம் கை எனக் குறுகாதவழி நெட்டெழுத்தின் இயல்பிற்றாயும் , 
துறை கைக் குறுகிய வழிக் குற்றெழுத்தின் இயல்பிற்றாயும் நின்றவா றுங் 
காண்க . 

13 


13 


சுடையினை முரண்தொடை 


. 


மற்றொருசார் 
சுருதிற் கடையே கடையிணை பின் கடைக் கூழையுமென் 
றிரணத் தொடைக்கு மொழிவ ரிடைப்புண ரென்பதுவே . 


- - காரிகை 43 


கடையிணை முரண் ஆவது , கடை இரு சீர்க்கண் மறுதலைப்படத் தொடுப்பது . 

காரிகை 40 இன் உரைப்பகுதி 


தா 


அசைக்குறுப்பாம் எழுத்து 

குறினெடி லாவி குறுகிய மூவுயி ராய்தமெய்யே 
மறுவறு மூவின மைதீ ருயிர்மெய் மதிமருட்டுஞ் 
சிறுநுதற் பேரமர்க் கட்செய்ய வாயைய நுண்ணிடையாய் 
அறிஞ ருரைத்த வளபு மசைக்குறுப் பரவனவே . 


--காலிகை 4 


அசைக்கு உறுப்பாவன என்பது : 
உறுப்பு ஆவன என்றவாறு . 
பக . 

3 


இப்பதின் மூன்று திறத்து எழுத்தும் அசைக்கு 

காரிகை இன் உரைப்பகுதி 


சித . 


10 


14 


பொன்மன்றம் பொற்றா மரையொக்கும் அம்மன்றிற் 
செம்மல் திருமேனி தேனொக்கும் அத்தேனை 
உண்டு களிக்குங் களிவண்டை, யொக்குமே 
எம்பெரு மாட்டி விழி . 


இதுவும் பல விகற்பத்து இன்னிசைவெண்பா. இதன் முதலடியிரண்டும் 
மூன்றாமெழுத்து ஒன்றிவரத் தொடுத்தமையால் , மூன்றாமெழுத்தெதுகை . 14 


15 

ஆடகச் செம்பொன் அணிமன் றிடங்கொண்ட 
பாடகச் சிறடியாள் பாகத்தான் - சூடகக்கைக் 
கங்கையாள் கேள்வன் கழறொழூஉக் கைகூப்பி 
நின்றிறைஞ்சச் சென்றிறைஞ்கங் கூற்று . 

இதுவும் இரண்டாமடியின் இறுதி தனிச்சொற்பெற்று மூன்று விகற்பத் 
தான் வந்த இன்னிசைவெண்பா . இதன் மூன்றாமடி முதற்சீரும் , மூன்றாஞ் 
சீரும் முதலெழுத்து ஒன்றத்தொடுத்தமையால் பொழிப்புமோனை . இதனுள் 3 
செம்பொன் எனத் தேமாவும் , அணிமன் எனப் புளியாவும் . அழறொழுக் 
எனக் கரு விளமும் , 

எனக் கூ விலமும் 

ஆக ஆசிரியவுரிச் சீர் 
நான்கும் வந்தன . 


, 


ஆடகச் 


15 


- 


14 மூன்றாமெழுத்தொன்றெதுகை 

உயிராசிடையிட் 
டிருக்கு மொருசா ரிரண்டடி மூன்றா மெழுத்துமொன்றி 
நிரக்கு மெதுகையென் றாலுஞ் சிறப்பில தேரிழையே 


காரிகை 41 


உயிரெ துகை 


ஆசெதுகை, இடையிட்டெ துகை , இரண்டடியெதுகை. மூன்றாம் 
று எதுகை என்று ஒருசார் எதுகையும் உள ; ஆயினும் , பெரியதோர் சிறப்பில, 
எனக் கொள்க . 

காரிகை 41 இன் உரைப்பகுதி 


15 மூவிகற்ப இன்னிசை வெண்பா 

துன்னும் என்று மிகுத்துச் சொல்லிய வதனால் , இரண்டாம் அடியின் இறுதி தனிச் 
சொல் பெற்று , மூன்று விகற்பத்தான் வருவனவும் இன்னிசை வெண்பா எனப் 
படும் . 

--காரிகை 24 இன் உரைப்பகுதி 


பொழிப்புமோனை 

பொழிப்பு இடையிட்டு 
முதல் சீர்க்கண்ணும் மூன்றாம் சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத்தொடுப்பது 
பொழிப்பு எனப்படும் . 

காரிகை 19 இன் உரைப்பகுதி 


காரிகை 19 


16 காதல் மகளிர் கலக்கக் கலக்குண்டு 

பேதுற்றார் நெஞ்சும் பிழைத்தகன்றார் நன்னெஞ்சும் 
போதம் படரும் புலியூரே - தாதுண்டு 
வண்டுறங்கு நீள்சடை யோன் வைப்பு 


இது மூன்றாமடியின் இறுதி தனிச்சொற் பெற்று இரண்டு விகற்பத்தான் 
வந்த இன்னிசை வெண்பா . இதன் முதலடி இரண்டாமெழுத்துத் தகர அ 3:3 
மும் , இரண்டாமடி இயஸ்! டாயெழுத்துத் தகர உகர முமாக வந்தமையான் 

16 
வருக்க வெதுகை. 


17 காயர் 2 யார் செருக்கங் கண்ணொன்றே- காமருசீர் 

மாதா நலனழிக்குங் கண்ணொன்றே - மாதருக் 
கன்னா விரலொழிக்குங் கண் ணொன்றே - இந்நிலத்தில் 
தன்னேரிலாதான் தனக்கு . 

இது அடிதோறும் ஒருஉத்தொடை பெற்றுப் பல விகற்பத்தான் வந்த 
இன்னிசை வெண்பா. இதன் மூன்றாமடி ஈற்றயற்சீரொழிந்து ஏனை முச்சீரும் 
முதலெழுத்து ஒன்றத் தொடுத்தமையால் கீழ்க்கதுவாய் மோனை , 

17 


16 


இருவிகற்ப இன்னிசை வெண் !! 
துன்னும் என்று மிகுத்துச் சொல்லிய வதனால் 

மூன்றாம் அடியின் இறுதி 
தனிச்சொல் பெற்று இரண்டு விகற்பத்தான் 
விகற்பத்தான் வருவனவும் .......... இன்னிசை 

பெண்பா 
--காரிகை 24 இன் உரைப்பததி 


எனப்படும் . 


வருக்கவெதுகை 


வருக்க நெடிலினம் வந்தா லெதுகையு மோனையுமென் 
றொருக்கப் பெயரா லுரைக்கப்படும் 


காரிகை 41 


வருக்கவெழுத்தும் , நெடிலெழுத்தும் , இனவெழுத்தும் , எதுகையும் , மோனையுமாய் 
வந்தால் , அலை வருக்கவெதுகை, நெடிலெதுவாக , இனவெதுகை எனவும் . வருக்கமோனை , 
நெடில் மோனை, இனமோனை எனவும் பெயரிட்டு வழங்கப்படும் . 


- தாரிகை 4 !இன் உரைப்பகுதி 


ஒருஉத் தொடை பெற்ற பலவிகற்ப இன்னிசைவெண்பா 

துன்னும் என்று மிகுத்துச் சொல்லிய வதனால் . .........தனிச்சொல் இன் றி . பல 
விகற்பாக , அடிதோறும் ஒரூஉத் தொடைபெற்று வருவனவும் , நேரிசை வெண்பாவில் 
சிறிது வேறுபட்டு , நான்கு அடியான் வருவனவும் , இன்னிசை வெண்பா எனப்படும் , 


12 


பஃறொடை வெண்பா 
18 செக்கர்ச் சடையிற் பசுங்குழவி வெண்டிங்காள் 

முக்கண் ஒருவர்க்கு நம்மோ டிருஈடரும் 
ஒக்க விழித்தலான் உய்ந்தே மொரு நீயே 
அக்க ணொரு மூன்று மாயின்மற் றுய்வுண்டே 
மைக்கண் மடவார் உயிர்க்கு , 


இது ஒருவிகற்பத்து ஐந்தடிப் பஃறொடை வெண்பா. இது முதலடி 
இரண்டாஞ்சீரொழிந்து ஏனை முச்சீரும் முரணத்தொடுத்தமை பான் மேற்கது 
வாய் முரண் . இரண்டாமடி ஈற்றயற்சீரொழிந்து ஏனை மூச்சிரும் முரணத் 
தொடுத்தமையாற் கீழ்க்கதுவாய் முரண் . இது பிறப்பென்னும் வாய்பாட்டுக் 
குற்றுகர இயற்சீரான் முடிந்தது . 

18 


செய்யுள் எண் 17 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 

இஃது அடிதோறும் ஒரூஉத்தொடை பெற்று , நேரிசை வெண்பாவில் சிறிது 
வேறுபட்டுவந்த இன்னிசை வெண்பா.............இஃது அடிதோறும் தனிச்சொல் பெற்று 
மூன்று விகற்பத்தான் வந்த இன்னிசை வெண்பா , 

- காரிகை 24 இன் உரைப்பகுதி 
( காரிகையுரை காட்டிய இவ்விரு இன்னிசை வெண்பா வகையையும் ஒரே பாடலில் 
இணைத்து அமைத்துள்ளார் குமரகுருபரர் -- ப - ர் ) 


. 


கீழ்க்கதுவாய் மோனை 

முதலிறுவாய் 
வருசீ ரயலில மேல்கீழ் வகுத்தமை தீர்கதுவாய் 

--- காரிகை 19 
முதல் அயல் சீர்க்கண் இன்றி , ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும் மோனை முதலாயின 
வரத்தொடுப்பது மேற்கதுவாய் என்றும் , ஈற்றயல் சீர்க்கண் இன்றி , ஒழிந்த மூன்று சீர்க் 
கண்ணும் மோனை முதலாயின வரத்தொடுப்பது கீழ்க்க துவாய் என்றும் சொல்லப்படும் 

- காரிகை 19 இன் உரைப்பகுதி 
18 பஃறொடை வெண்பா 

அடிபலவாய்ச் 
சென்று நிகழ்வ பஃறொடை யாம் 

காரிகை 24 


நான்கு அடியின் மிக்க , பல அடியால் வருவது பஃறொடை வெண்பா எனப்படும் . 
இஃது ஐந்து அடியான் , ஒரு விகற்பத்தான் வந்த பஃறொடை வெண்பா . 

--காரிகை 24 இன் உரைப்பகுதி 
மேற்கதுவாய் முரண் , கீழ்க்கதுவாய் முரண் 
முன்னைய பாடலின் கீழ்க்கதுவாய் மோனை க்கான 

கீழ்க்கதுவாய் மோனை க்கான இலக்கண அடிக்குறிப்பே 
இதற்கும் உரியதாகும் . 


13 


நன்றியுரை 


இந்நூலகத் தமிழ்த்துறையின் 1602 ( b ) எனும் ஓலைச்சுவடியை அடிப் 
படையாகக்கொண்டு இந் நூல் பதிப்பிக்கப்பெற்றுள்ளது . இதனைப் பருவ 
இதழ்ப் படைப்பு மற்றும் தனி நூல் திட்டத்தின்கீழ் வெளிவர இசைவளித்த 
முன்னாள் தஞ்சை மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் நூலக இயக்குநர் 
திருமிகு து . நா . இராமநாதன் , இ . ஆ . ப . அவர்களுக்கும் , தற்போது 
நூலுக்கு வெளியீட்டாளர் முகவுரை வழங்கிச் சிறப்பித்த தஞ்சை மாவட்ட 
ஆட்சித்தலைவர் மற்றும் நூலக இயக்குநர் உயர் திரு முனைவர் மூ . இராசாராம் , 
ஆ . ப . , அவர்களுக்கும் , 


இந்நூல் நன்முறையில் வெளிவர அக்கறை காட்டி ஆவனசெய்த நூலக 
நிருவாக அலுவலர் திரு . நா . தியாகராசன் , எம் . ஏ . , பி . எல் . அவர்களுக்கும் , 
வெளியீட்டு மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் , எம் . ஏ . , எம் . எல் . ஐ . எஸ் . , 
அவர்களுக்கும் , 


இந்நூலை நன்முறையில் அச்சிட்டு அளித்த சரசுவதி மகால் நூலக 
அச்சகப் பணியாளர்களுக்கும் , புத்தகக் கட்டுமானப்பிரிவின் பணியாளர்களுக்கும் , 
நூல் நன்முறையில் வெளிவரத் துணை நின்ற ஏனையோர்க்கும் இப்பதிப்பாசிரி 
யனின் மனமார்ந்த நன்றி படையலாகின்றது . 


நிறைவுரை 

குமரகுருபரரின் இலக்கிய இலக்கணக் கொடையான இந்நூல் , இலக்கிய 
அன்பர்களும் இலக்கண அன்பர்களும் சைவ சமய அன்பர்களும் ஒருசேர உவந்து 
கொண்டாடும் பெற்றித்தாய்ப் பிறங்குகின்றது . அத்தகு சிறப்பு வாய்ந்த 
சிதம்பரச் செய்யுட் கோவையின் இப்பதிப்பு சிதம்பரச் செய்யுட் கோவை 
ஒரு யாப்புச் சான்றிலக்கிய நூல் என்னும் நிலையினை அழுத்தமுறக் 
காட்டுவதாக அமைந்துள்ளது . இப்பதிப்புமுயற்சியின் நிறைபோற்றிக் குறை 
பொறுத்து அறிஞருலகம் இப்பதிப்பினை ஏற்குமென்பது இப்பதிப்பாசிரியனின் 
நம்பிக்கை . 


தஞ்சை, 
28-2-99 . 


ய . மணிகண்டன் , 
பதிப்பாசிரியர் . 


பரு அசித 4 


உசாத்துணைக் குறிப்புகள் 


1 இலக்கண வரலாறு , சோம் , இளவரசு , ப . 184 . 


2 இலக்கணத் தொகை - யாப்பு , பாட்டியல் , ச . வே . சுப்பிரமணியம் , ப . 19 . 


3 மேலது ப . 18 


4 மேலது ப , 27 கற்றும் • யாப்பியல் சவடிப் பதிப்புகள் அன்னிதாமசு , 

சுவடிப் பதிப்பு வரலாறு ( கருத்தரங்கக் கட்டுரைகள் ) ( தட்டச்சு வடிவ நூல் ) 


ப . 5 


யாப்பியல் சுவடிப் பதிப்புகள் . அன்னிதாமசு . 


• பாப்பியல் , அன்னிதாகை , தமிழ் ஆய்வுக் களங்கள் . ப . ஆ . ந . கடிகாசலம் , 


L 19 . 


7 


சங்க இலக்கிய ஒப்பீடு - இலக்கியக் கொள்கைகள் . தமிழண்ணல் , ப . 230 


8 தமிழ்ச்சுடர் கணிகள் , ச . வையாபுரிப் பிள்ளை , ப . 195 


8 இலக்கணத் தொங்க - யாப்பு , பாட்டியல் , ப . 105 


10 


அ . தமிழ்ப் புலவர்கள் வரலாறு -- பதினேழாம் நூற்றாண்டு , ச.சோமசுந்தர 

தேசிகர் , ப . 47 
ஆ . தமிழ் இலக்கிய வரலாறு : 16 ஆம் நூற்றாண்டு - பாகம் 2 , 

மு . அருணாசலம் , ப . 168 
இ . ஸ்ரீ குமர குருபர சுவாமிகள் , மு . அருணாசலம், ப . 211 , 212 


11 திரிசிரபுரம் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்கள் பிரபந்தத் திரட்டு , 

வே . சா . பதிப்பு , 1926. குமரகுருபரஸ்வாமிகள் சரித்திரம் 
பாடல் எண் 203 208 


12 புலவர் புராணம் , குமரகுருபரசாமி சருக்கம் , வண்ணச்சரபம் தண்டபாணி 

அவாமிகள் , பாடல் எண் - 28 


13 - தமிழ்ப்புலவர்கள் வரலாறு ~ u 

- பதினேழாம் நூற்றாண்டு , 
தேசிகர் . ப . 47 


ச . சோமசுந்தர 


14 ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் . மு . அருணாசலம் , 


ப . 212 


15 மேதை 4. 138 


டாக்டர் உ . வே . சா . இலக்கணப் பதிப்புகள் , டாக்டர் கி . நாச்சிமுத்து , ப 21 


17 யாப்பியல் , அன்னிதாமசு , தமிழ் ஆய்வுக் களங்கள் , ப . ஆ . ந . கடிகாசலம் , 


ப. 19 


சிதம்பரச் செய்யுட் கோவை 


வெண்பா விகற்பம் 
1 பூங்கொன்றைக் கண்ணியான் பொன்மன் றிறைஞ்சிடுக 
ஆங்கொன்றைக் கண்ணி யவர் . 


இது சீர்முழுதும் எதுகையொன்றத்தொடுத்தமையால் தலையாகெது கை . 
பூங்கொன்றைக் கண்ணியான் எனவும் , பொன்மன் றிறைஞ்சிடுக எனவும் , 
வெண் சீர் வெண்டளையும் , இயற்சீர் வெண்டளையும் விரவி வருதலின் , இஃது 
ஒழுகிசைச் செப்பலோ சைத்து . இதனானே , வெண்பா இரண்டடிச் சிறுமை 
யுடை த்தென்பதூஉங் கொள்க . இதனுள் , கண்ணியவர் என்னும் ஒருமொழியைக் 
கண்ணியெனவும் அவரெனவும் வகையுளி செய்து சீர் கொள்ளப்படுதலின் , இது 
மலரென்னும் வாய்பாட்டான் முடிந்தது . 


1 


யாப்பருங்கலக் காரிகையில் இடம்பெற்றுள்ள ஒத்த இலக்கணப் பகுதி : 


. 


1 தலையாகெதுகை 

இரண்டாம் 
வழுவா வெழுத்தொன்றின் மாதே யெதுகை 

காரிகை 16 
ஒருக்கப் பெயரான் என்று சிறப்பித்தவதனால் , ஒரு சார் ஆசிரியர் தலையா 
கெதுகை , இடையா கெதுகை, கடையாகெதுகை என்றும் , தலையாகுமோனை , இடையாகு 
மோனை , கடையாகுமோனை என்றும் வேண்டுவர் . எனக்கொள்க . 

என்னை . 
சீர் முழு தொன் றிற் றலையா கெதுகை 

யோரெழுத் தொன்றி னிடைகடை பிறவே 
என்றார் ஆகலின் . 

-- காரிகை 41 இன் உரைப்பகுதி 
ஒழுகிசைச் செப்பலோசை 

வெண்பா வகவல் கலிப்பா வளவடி வஞ்சியென்னும் 
ஒண்பா வடிகுறள் சிந்தென் றுரைப்ப வொலிமுறையே 
திண்பா மலிசெப்பல் ... 

-காரிகை 21 
திண்பா மலி செப்பல் என்று சிறப்பித்தவ தனால் , செப்பலோசை மூன்று வகைப் 
படும் . ஏந்திசைச் செப்பலும் , தூங்கிசைச் செப்பலும் , ஒழுகிசைச் செப்பலும் என . 


என்னை , 


வெண்சீ ரொன்றலும் இயற்சீர் விகற்பமும் 

ஒன்றிய பாட்டே யொழுகிசைச் செப்பல் 
பரு . சித . -1 


--சங்கயாப்பு 


2 


2 அறனன்று மாதவ னென்ப துலகெந்தை 

தாள்காணார் நாணுக் கொள . 

இஃது இருவிகற்பக் குறள் வெண்பா . மோனை முதலாகிய தொடையும் 
தொடைவிகற்பமும் போலாது தொடுத்தலின் , இது செந்தொடை. 

2 


செய்யுள் எண் 1 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


இஃது வெண்சீர் வெண்டளையும் , இயற்சீர் வெண்டளையும் விரவி வந்தமையால் 
ஒழுகிசைச் செப்பலோசை , 

- காரிகை 21 ன் உரைட்பகுதி 


வெண்பா இரண்டடிச் சிறுமை 
• வெள்ளைக் கரண்டடி 

.-- காரிகை 14 
வெண்பாவிற்கு இரண்டு அடியே சிறுமை , 

--காரிகை 14 இன் உரைப்பகுதி 
* ஈரடி வெண்பாக் குறள் 

- காரிகை 23 
இரண்டு அடியால் வரும் வெண்பா குறள் வெண்பா எனப்படும் . 

- - காரிகை 23 இன் உரைப்பகுதி 
ஒரு விகற்பக் குறள் வெண்பா 

இவை இரண்டு அடியான் . இரண்டு விகற்பத்தானும் , ஒரு விகற்பத்தானும் வந்த 
குறள்வெண்பா . 

--காரிகை 23 இன் 2.ரைப்பகுதி 
வகையுளி 

இனியொழிந்த 
மருடீர் விகாரம் வகையுளி வாழ்த்து வசைவனப்புப் 
பொருள்கோள் குறிப்பிசை யொப்புங் குறிக்கொள் பொலங்கொடியே . 

-காடரிகை 43 
வகையுளி என்பது : முன்னும் , பின்னும் அசை முதலாகிய உறுப்புக்கள் நிற்புழி 
யறிந்து , குற்றப்படாமல் வண்ணம் அறுத்தல் , எனக் கொள்க . 

--- காரிகை 43 இன் உரைப்பகுதி 


2 இருவிகற்பக் குறள் வெண்பா 
ரண்டு விகற்பத்தாலும் ஒரு விகற்பத்தானும் வந்த குறள் வெண்பா 

--- காரிகை 23 இன் உரைப்பகுதி 
செந்தொடை 

முந்திய மோனை முதலா முழுதுமொவ் வாது விட்டாற் 

செந்தொடை நாமம் பெறும் 
மோனை முதலாகிய தொடையும் . தொடைவிகற்பமும் போலாது வேறுபடத் 
தொடுப்பது செந்தொடை எனப்படும் 

-காரிகை 17 இன் உரைப்பகுதி . 
....... இது மோனை முதலாகிய தொடையும் . தொடைவிகற்பமும் போலா 39 ) ம 
வேறுபடத் தொடுத்தமையால் செந்தொடை 

--- கரிசக 18 இன் உரைப்பகுதி 


காடரிகை 17 


. 


3 


3 கண்ணுதல் காட்சி கிடைத்த விழிக்கில்லை 

வெல்கூற்றின் றோற்றங் கொளல் . 

இதுவுமது . அனுவெழுத்தினான் இணைமோனை பெற்று , ஏனைத் 
தொடையும் தொடைவிகற்பமும் போலாது தொடுத் தலின் இது மருட்செந் 
தொடை . 

3 


4 திருமுடியிற் கண்ணியு மாலையும் பாம்பு 
திருமார்பி லாரமும் பாம்பு - பெருமான் 
திருவரையிற் கட்டிட கச்சையும் பாம்பு 
பொருபுயத்திற் கங்கண மும் பாம்பு . 

இது குறளிரண்டாய் இடை யே தனிச்சொற்பெற்று ஒரு விகற்பமாய் 
நடத்தலின் ஒரு விகற்பத்து இருகுறணேரிசை வெண்பா. அடிதொறும் ஈற்றுச் 
சீர் 

ஒரு சொல்லே வரத் தொடுத்தமையான் அடியியைபுத்தொடை .. 
காசென்னும் வாய்பாட்டுக் குற்றியலுகர இயற்பிரான் முடிந்தது . 


4 


3. அனு வெழுத்து 

அனுவெழுத்து 


இனவெழுத்து , 


இணைமோனை 
இருசீர் மிசையிணை யாகும் 

காரிகை 19 
முதல் இரு சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத்தொடுப்பது இணை எனப் 
படும் , 

---- காரிகை 19 இன் உரைப்பகுதி 


மருட்செந்தொடை 

இனவெழுத்துப் பெற்று , மோனை முதலாகிய தொடையும் . தொடை விகற்பமும் 
போலாமை வேறுபடத் தொடுப்பது மருட்செந்தொடை எனக்கொள்க , 

-காரிகை 41 இன் உரைப்பகுதி 


ஒரு விகற்பத்து இநகுறணேரிசை வெண்பர் 

குறட்பா இரண்டாய் இடைக்கண் 
சீரிய வான் றனிச் சொல்லடி மூய்ச்செப்ப லோசைகுன்றா 
தோரிரண் டாயு மொருவிகற் பாயும் வருவதுண்டேல் 
நேரிசை யாகும் . 

காரிகை 28 
இரண்டு குறள் வெண்பாவாய் , நடுவு முதற்றொடைக்கு ஏற்ற தனிச்சொல்லால் அடி 
திரம்பி , செப்பலோசை வழுவாது , முதல் இரண்டு அடியும் ஒரு விகற்பாய் , கடை இரண்டு 
அடியும் மற்றொரு விகற்பமாய் வரினும் , நான்கு அடியும் ஒரு விகற்பமாய் வரினும் , இரு 
குறணேரிசை வெண்பா எனப்படும் . 

- காரிகை 23 இன் உரைப்பகுதி 


- 


4 


5 கறையரவுக் கஞ்சுறா தஞ்சுறூஉந் திங்கள் 
இறைவி நறுநுதலைக் கண்டு -பிறைமுடியோன் 
கைம்மா னடமுவந்த காற்புலிக்கஞ் சாதஞ்சும் 
அம்மான் விழிமானைக் கண்டு , 


இதுவும் அவ்வாறே இருவிகற்பத்தால் நடந்தமை பான் , இருவிகற்பத்து 
இருகுறணேரிசை வெண்பா . அடிதொறும் இரண்டாமெழுத்து ஒன்றிவரத் 
தொடுத்தமையான் அடியெதுகைத்தொடை. இதனுள் , முதற்றொடை இரண்டா 
மெழுத்து மாத்திரையே ஒன்றத் தொடுத்தமையான் இடையாகெதுகையுமாம் . 5 


செய்யுள் எண் 4 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


அடியியைபுத்தொடை 
" இறுதி இயைபு 

காரிகை 15 
அடிதோறும் இறுதிக்கண் 

நின்ற 

எழுத்தானும் . சொல்லானும் ஒன் றிவரத் 
தொடுப்பது அடியியைபுத்தொடை எனப்படும் . - காரிகை 16 இன் உரைப்பகுதி 


5. இருவிகற்பத்து இருகுறணேரிசை வெண்பா 


முன்னைய பாடலின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் . 


அடியெதுகைத்தொடை 

இரண்டாம் 
வழுவா வெழுத்தொன் றின் மாதே எதுகை 


--- கா 


கை IS 


அடிதோறும் முதற்கண் இரண்டாம் எழுத்து ஒன் றிவரத் தொடுப்பது அடியெதுகைத் 
தொடை எனப்படும் , 

- காரிகை 16 இன் உரைப்பகுதி 


டையாகெதுகை 


ஒருக்கப்பெயரான் என்று சிறப்பித்தவதனால் , ஒருசார் ஆசிரியர் தலையாகெதுகை, 
இடையாகெதுகை , கடையாகெதுகை ...... என்றும் வேண்டுவர் . எனக்கொள்க . என்னை , 

சீர்முழு தொன் றிற் றலையா கெதுகை 

யோரெழுத் தொன்றி னிடை கடை பிறவே . 
என்றார் ஆகலின் , 

- காரிகை 41 இன் உரைப்பகுதி 


5 


6 


வணங்கு சிறுமருங்குற் பேரமர்க்கண் மாதர் 
அணங்கு புரிவதற மானாற் - பிணங்கி 
நிணங்காலு முத்தலைவே னீள்சடையெங் கோமாற் 
கிணங்காது போலு மிரவு , 


இது குறளிரண்டாய் முதற்குறள் ஈற்றின்கண் ஓராசிடையிட்டுத் தனிச் 
சொற் பெற்று ஒரு விகற்பமாய் நடத்தலான் ஒரு விகற்பத்து ஓராசிடை 
நேரிசை வெண்பா . இதனுள் முதலடி நடுவிருசீரும் முரண்த் தொடுத்தமை 
யின் இடைப்புணர் முரண்தொடை.. 

பிறப்பென்னும் வாய்பாட்டு 
முற்றுகர இயற்சீரான் முடிந்தது . 


6 


7 வரத்திற் பிறப்பொன் றருள்கெனினும் வள்ளல் 

கரத்திற் கபாலத்தைக் காணூஉப் - புரத்தை 
இரும்புண்ட ரீகபுரத் தெய்தினார்க் கீயான் 
அரும்புண்ட ரீகத் தயன் . 


இதுவும் அவ்வாறே இருவிகற்பமாய் நடத்தலான் இருவிகற்பத்து ஓரா 
சிடை நேரிசை வெண்பா . இதனுள் முதலடி முதற்சீரும் ஈற்றுச் சீரும் 
முதலெழுத்து ஒன்றத் தொடுத்தமையால் ஒரூஉமோனைத்தொடை . 

7 


வனவும் உள . 


6 ஒரு விகற்பத்து ஓராசிடை நேரிசை வெண்பா 

சீரிய வான் தனிச்சொல் என்று சிறப்பித்தவதனால் , முதல் குறட்பாவினோடு தனிச் 
சொல் இடைவேறுபட்டு விட்டிசைப்பின் --ஒற்றுமைப்படாத உலோகங்களை ஒற்றுமைப் 
படப் பற்றாசிட்டு விளக்கினாற்போல - முதல் குறட்பாவின் இறுதிக்கண் ஒன்றும் இரண் 
டும் அசைகூட்டி உச்சரிக்கப்பட்டு , இரண்டு விகற்பத்தானும் , ஒரு விகற்பத்தானும் வரு 
ஒருசார் ஆசிடை நேரிசை வெண்பா எனக்கொள்க . 

- காரிகை 23இன் உரைப்பகுதி 
இடைப்புணர் முரண்தொடை 
இரணத் தொடைக்கு மொழிவர் இடைப்புணர் என்பதுவே 

காரிகை 40 
இடைப்புணர் முரண் ஆவது . நடு இருசீர்க்கண்ணும் மறுதலைப்படத் தொடுப்பது . 

--காரிகை 40 இன் உரைப்பகுதி 
இரு விகற்பத்து ஓராசிடை நேரிசை வெண்பா 
6 ஆம் பாடலின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் . 
ஒரூஉமோனைத்தொடை 


7 . 


ஒரூஉவாம் 


. 


இருசீர் இடையிட்டது . 

-காரின் 

கை 1 
நடு இரு சீர்க்கண்ணும் இன்றி , முதல் சீர்க்கண்ணும் , இறுதிச் சீர்க்கண்ணும் 
மோனை முதலாயின வரத்தொடுப்பது ஒருஉ எனப்படும் , - காரிகை 19இன் உரைப்பகுதி 
பரு . 

2 


சித . 


6 


8 


கூற்றங் குமைத்த குரைகழற்கால் கும்பிட்டுத் 
தோற்றந் துடைத்தேந் துடைத்தேமாற் - சீற்றஞ்செய் 
ஏற்றினான் றில்லை யிடத்தினா னென்னினியாம் 
போற்றினா னல்கும் பொருள் . 


இது முதற்குறளீற்றின்கண் இரண்டாசிடையிட்டு 

ஒரு விகற்பமாய் 
நடத்தலான் ஒரு விகற்பத்து ஈராசிடை நேரிசை வெண்பா 


8 


9 நீரிற் குமிழி இளமை நிறைசெல்வம் 
நீரிற் சுருட்டும் நெடுந்திரைகள் - நீரில் 
எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே 
வழுத்தாத தெம்பிரான் மன்று . 

இதுவும் அவ்வாறே இருவிகற்பமாய் நடத்தலான் 
ஈராசிடை நேரிசைவெண்பா, 


இருவிகற்பத்து 


இன்னிசை வெண்பா 


10 வாழி திருமன்றங் கண்ட மலர்க்கண்கள் 

வாழி பெருமான் புகழ்கேட்ட வார்செவிகள் 
வாழி யவனை வணங்கு முடிச்சென்னி 
வாழியவன் சீர்பாடும் வாய் . 


இது நான்கடியாய்த் தனிச்சொல் இன்றி ஒருவிகற்பமாய் நடத்தலின் 
ஒருவிகற்பத்து இன்னிசை வெண்பா . இஃது அடிதோறும் முதலெழுத்து 
ஒன்றத் தொடுத்தமையான் அடிமோனைத் தொடை . இதனுள் அடிதோறும் 
ஈற்றுச்சீர் முரணத் தொடுத்தமையாற் கடை முரண்தொடையுமாம் . 

10 


8 . 


ஒரு விகற்பத்து ஈராசிடை நேரிசை வெண்பா 
6 ஆம் பாடலின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் , 


9 இருவிகற்பத்து ஈராசிடை நேரிசை வெண்பா 

6 ஆம் பாடலின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் . 


10 ஒருவிகற்பத்து இன்னிசை வெண்பா 


ஒன்றும் பலவும் விகற்பொடு நான் கடி யாய்த்தனிச்சொல் 
இன்றி நடப்பினஃ தின்னிசை , 


காரிகை 24 


ஒரு விகற்பத்தானும், பல விகற்பத்தானும் வந்து , நான்கு அடியாய் , தனிச்சொல் 
இன்றி நடப்பின் , அஃது இன்னிசை வெண்பாஎனப்படும் . 

- காரிகை 24 இன் உரைப்பகுதி 


7 


11 பூந்தண் பசுந்துழாய்ப் போது நறாவிரி 

தேந்தண் டிரடிண்டோட் டேவற்குந் தேவிக்கும் 
காந்தன் பதமலர்கள் காமுற்றார் காமுறார் 
பாந்தண் முடிச்சூடும் பூ , 


இதுவுமது . இதனுள் மூன்றாமடி இரண்டாஞ் சீரொழிந்து ஏனை முச் 
சீரும் முதலெழுத்து ஒன்றத் தொடுத்தமையான் மேற்கதுவாய் மோனைத் 
தொடை . இதனுள்ளே போ என நெட்டெழுத்துத் தனியே நின்றும் , து எனக் 
குற்றெழுத்துத் தனியே நின்றும் , பூந் என நெட்டெழுத்து ஒற்றடுத்தும் , தண் 
எனக் குற்றெழுத்து ஒற்றடுத்தும் நேரசை நான்கும் வந்தன . விரி எனக் குறில் 
இணைந்தும் , நறா எனக் குறினெடில் இணைந்தும் , 

எனக் குறினெடில் இணைந்தும் , பசுந் எனக் குறில் 
இணைந்து ஒற்றடுத்தும் , துழாய் எனக் குறினெடில் இணைந்து ஒற்றடுத்தும் 
நிரையசை நான்கும் வந்தன . ஓரசைச் சீர் இரண்டனுள் , பூ என நேரசைச் 
ரும வந்தவாறு காண்க. இது நாளென்னும் வாய்பாட்டான் முடிந்தது . 11 


சி 


செய்யுள் எண் 19 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


அடிமோனைத் தொடை 


- காரிகை 16 


எழுவாய் எழுத்தொன்றின் மோனை 


அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது அடிமோனைத்தொடை 
எனப்படும் . 

--காரிகை 16 இன் உரைப்பகுதி 


கடை . முரண்தொடை 


1 


மற்றொருசார் 
கருதிற் கடையே கடையிணை பின்கடைக் கூழையுமென் 
றிரணத் தொடைக்கு மொழிவர் இடைப்புண ரென்பதுவே 

காரிகை 40 


கடைமுரண் ஆவது , அடிதோறும் இறுதிச் சீர்க்கண் மறு தலைப்படத் தொடுப்பது 

- காரிகை 40 இன் உரைப்பகுதி 


11 மேற்கதுவாய்மோனை 


முதலிறுவாய் 
வருசி ரயலில மேல்கீழ் வகுத்தமை தீர்கதுலாய் 


காரிகை 19 


முதல் அயல் சீர்க்கண் இன்றி , ஒழித்த மூன்று சீர்க்கண்ணும் போனை முதலாயின 
வரத்தொடுப்பது மேற்கதுவாய் என்றும் ... 

--காரிகை 19 இன் உரைப்பகுதி 


8 


12 புனலழுவம் புக்குடைந்தோர் தாளுன்றி நின்று 

வனசங்காள் செய்தவ நீர் வாழியரோ வாழி 
பொருவிடையோன் தெய்வப் புலியூரை யொப்பாள் 
திருமுகத்துக் கொப்பச் செயின் . 


இது பலவிகற்பத்து இன்னிசை வெண்பா . தமிழ்வழக்கால் இரு 
விகற்பமும் பல விகற்பமெனப்பட்டது . இதன் முதலடி முதற்சீரிரண்டும் முத 
லெழுத்து ஒன்றிவரத் தொடுத்தமையான் இணைமோனைத்தொடை . 
முதற்றொடை ஓரெதுகைத்தாயும் . ஏனைத்தொடை வேறோரெ துகைத்தாயும் 
வந்தமையான் இரண்டடியெதுகை யென்க . இதனுள்ளே தாளூன்றி எனத் 
தேமாங்காயும் , வனசங்காள் எனப் புளிமாங்காயும் , புனலழுவம் எனக் 
கருவிளங்காயும் , புக்குடைந்தோர் எனக் கூவிளங்காயும் ஆக வெண்சீர் 
நான்கும் , செயின் என நிரையசைச் சீரும் வந்தன. 


12 


12 


பல விகற்பத்து இன்னிசை வெண்பா 


..........இவை நான்கு அடியாய் , தனிச்சொல் இன்றி , பல விகற்பத்தான் வந்த 
இன்னிசை வெண்பா . 


ஒன் றல்லன எல்லாம் பல என்பது தமிழ் நடை . என்னை ? 


ஒன்றல் லவைபல தமிய நடை வட நூல் 

இரண்டல் லவையல வென்றிசி னோரே 
என்றார் ஆகலின் , 


- காரிகை 24 இன் உரைப்பகுதி 


இணைமோனைத்தொடை 

இருசீர் மிசைஇணை யாகும் 


காரிகை 19 


மோனை 


முதல் இரு சீர்க்கண்ணும் 
எனப்படும் . 


லைல 


முதலாயின 

வரத்தொடுப்பது 
- காரிகை 19 இன் உரைப்பகுதி 


இரண்டடியெதுகை 

உயிராசிடையிட் 
டிருக்கு மொருசார் இரண்டடி மூன்றா மெழுத்துமொன்றி 
நிரக்கு மெதுகையென் றாலுஞ் சிறப்பில் நேரிழையே . 


காரிகை 41 


இது முதல் இரண்டு அடியும் ஓர் எதுகையாய், பின்பு இரண்டு அடியும் 
மற்றோர் எதுகையாய் வந்தமையால் , இரண்டடியெதுகை . 

இரண்டடி யெதுகை திரண்டொருங் கியன் றபின் 

முரண்ட வெதுகையு மிரண்டினுள் வரையார் 
என்றார் ஆகலின் , 

- காரிகை 41 இன் உரைப்பகுதி 


9 


காரிகை உரையில் மட்டும் கூறப்பட்டவற்றுக்குக் கூடச் சான்றமைத்து 
விளக்கும் இந்நூல் , ஒழிபியல் நூற்பாக்களில் கூறப்பட்டவற்றுள் ஆசெதுகை , 
இடையிட்டெதுகை , வருக்கமோனை ஆகியவற்றை மட்டும் சான்றமைத்து 
விளக்காமை சுட்டத்தக்கது . 


பின்வரும் பட்டியல் சிதம்பரச் செய்யுட் கோவையில் சான்றமைத்து 
விளக்கப்பெற்ற தொடைவகைகளையும் , விகற்பங்களையும் எடுத்துரைக்கும் . 


காரிகையின் உறுப்பியலில் கூறப்பட்டவற்றுக்கான இந் நூற் சான்றுகள் : 


( எண் : பாடல் எண் . ) 


முரண் 


மோனை 
அடிமோனை 10 
இணைமோனை 12 
பொழிப்பு மோனை 15 
ஒருஉமோனை 7 
கூழை மோனை 19 
மேற்கதுவாய் மோனை 11 
கீழ்க்கதுவாய் மோனை 17 
முற்றுமோனை 25 

இயை 
அடியியைபு 4 
இணையியைபு 23 
பொழிப்பியைபு 23 
ஒரூஉவியைபு 22 
கூழையியைட 22 
மேற்கதுவாயியைபு 22 
கீழ்க்கதுவாயியைபு 22 
முற்றியியைபு 22 

எதுகை 
அடியெதுகை 5 
இணையெதுகை 23 
பொழிப்பெதுகை 21 
ஒரூஉவெதுகை 21 
கூழையெதுகை 23 
மேற்கதுவாயெதுகை 21 
கீழ்க்கதுவாயெதுகை 21 
முற்றெதுகை 38 

பரு அசித3 


ப 


அடிமுரண் 41 
இணை முரண் 34 
பொழிப்புமுரண் 19 
ஒரூஉமுரண் 23 
கூழை முரண் 28 
மேற்கதுவாய் -முரண் 18 
கீழ்க்கதுவாய் முரண் 18 
முற்று முரண் 38 

அளபெடை 
அடியளபெடை 42 
இணையளபெடை 42 

முதலாகிய விகற்பம் ஏழும் 

அந்தாதி 
அந்தாதித்தொடை . 27 

இரட்டை 
இரட்டைத்தொடை 26 

செந்தொடை 
செந்தொடை 2 
பிற எதுகை , மோனை 
நெடிலெதுகை 74 
இனவெதுகை 19 
நெடின்மோனை 75 
அனுமோனை 75 

உரையின்படி 
தலையாகெதுகை 1 
இடையாகெதுகை 5 


10 


காரிகையின் ஒழிபியலில் கூறப் 

பட்டவற்றுக்கான இந்நூற் 

சான்றுகள் : 
கடைமுரண் 10 
கடையிணைமுரண் 13 
பின்முரண் 57 
கடைக்கூழை முரண் 44 
இடைப்புணர்முரண் 6 
வருக்கவெதுகை 16 


சிறப்பில எனச் சுட்டப் பெற்றவை : 
உயிரெதுகை 28 
இரண்டடியெதுகை 12 
மூன்றாமெழுத்தொன்றெதுகை 14 
உரையின்படி : 
சிறப்பில எனச்சுட்டப்பெற்றவை : 
விட்டிசை வல்லொற்றெதுகை 61 
வழியெதுகை 74 
வழிமுரண் 73 
மருட் செந்தொடை 3 


இந்நூலின் தனிச்சிறப்புகள் 

யாப்பருங்கலக்காரிகைக்கான முழுமையான சான்றிலக்கியமாக இந்நூல் 
அமைந்துள்ளது . 


காரிகையை முழுமையாகப் பின்பற்றி அதில் கூறப்பட்டுள்ள இலக்கணத் 
திற்கு இந்நூல் எடுத்துக்காட்டுப்பாக்களையும் இலக்கணக் குறிப் புரையையும் 
தருகின்றது . இந்நூலின் முந்து நூலான பாப்பாவின நூலின் இலக்கணக் 
குறிப்புரைகளில் அணி , பொருளிலக்கணச் செய்திகளும் இடம்பெற்றுள்ளமை 
போலன்றி இந்நூற் குறிப்புரைகளில் யாப்பிலக்கணச் செய்திகள் மட்டுமே இடம் 
பெற்றுள்ளன . 


பா , பாவின வகைகளின் வைப்பு முறையிலும் இலக்கணங்கூறுவதிலும் 
காரிகையையே இந்நூல் பின்பற்றியுள்ளது . காரிகை நூற்பாக்களோடு காரிகை 
உரையையும் பின்பற்றியுள்ளமை குறிப்பிட த்தக்கது . 


காரிகையின் உறுப்பியல் கூறும் செய்யுளுறுப்புகளான எழுத்து அசை 
மு.தல் ஒழிபியல் கூறும் செய்திகள்வரை அனைத்து இலக்கணக்கூறுகளும் 
அமையச் சான்றுப்பாக்கள் இயற்றப்பட்டு அவையனைத்தும் குறிப்புரையில் 
விளக்கப்படுதல் இந்நூலின் தனிச்சிறப்பு . ( பாப்பாவினத்தில் காரிகையின் 
உறுப்பியல் , செய்யுளியல் கூறும் இலக்கணத்திற்கு மட்டுமே சான்றமைக்கப் 
பட்டுள்ளது . 

ஒழிபியலுக்குச் சான்றமைக்கப்படவில்லை என்பது கருதத் 
தக்கது .) 


பஃறொடை வெண்பாப் பகுதியில் ஏழடி வரையும் , ஆசிரிய விருத்தப் 
பகுதியில் பதின் சீரடிவரையும் கொண்டு 

சான்றுகள் அமைக்கப் 
பட்டுள்ளன . 


இந்நூலில் 


காரிகையின் நூற்பாக்களில் கூறப்படாத ( காரிகை நூற்பாக்களின் வடி 
வால் உணர்த்தப்படுகின்ற ) கட்டளைக் கலித்துறை , மருட்பாவின் சமநிலை , 


இலக் 


வியனிலைப் பாகுபாடு ஆகியவற்றுக்குக் 

காரிகை உரையிலுள்ள 
கணங்கொண்டு இந்நூலில் சான்றுப்பாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ; குறிப்புரை 
யில் விளக்கப்பட்டுள்ளன . 


காரிகையின் நூற்பாவிலும் உரையிலும் உறுப்பியலில் கூறப்படும் 
தொடைவிகற்பம் , தொடை வகைகளுக்கு மட்டுமல்லாமல் காரிகையின் ஒழிபியலில் 
கூறப்பட்டுள்ள தொடை வகைகளுக்கும் ( சிறப்பில எனச் சுட்டப்பெற்றவற்றுக் 
கும் கூட ) இந்நூல் சான்றமைத்துக்காட்டுதல் இந்நூலின் தனித்தன்மையாகும் . 


காரிகை பாவினத்தைப் பொதுவாகத் தாழிசை, துறை , விருத்தம் என்னும் 
வைப்புமுறையில் வகைப்படுத்தி இலக்கணம் கூறும் . ஆனால் வெண்பாவின் 
இனத்திற்கு இலக்கணம் கூறும் காரிகை நூற்பாவில் தலை தடுமாற்றமாக விருத் 
தம் , தாழிசை , துறை என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது . சிதம்பரச் செய்யுட் 
கோவை வெண் பாவினத்திற் : தச் சான்றமைக்கையில் காரிகையின் நூற்பாவினைப் 
பின்பற்றாமல் , பிற பாவினத்திற்குக் காரிகை நூற்பாக்கள் வரிசைப்படுத்தும் 
தாழிசை . துறை , விருத்தம் எனும் பாவின வைப்பு முறைபையே பின்பற்றி 
யுள்ளது . இவ்வைப்பு முறையைக் காரிகையுரை வேறொரு நூற்பாவை 
அமைத்துக்காட்டிக் கூறுதல் குறிப்பிடத்தக்கது . 


காரிகையின் நூற்பாக்களும் உரையும் கூறும் இலக்கணத்தை முழுமை 
யாக அடியொற்றலும் , காரிகையின் உறுப்பியல் தொடங்கி ஒழிபியல் வரை 
கூறப்பட்டுள்ள இலக்கணத்தில் மிகப்பெரும்பான்மைக்கும் 

சான்றமைத்து 
விளக்குதலும் இந்நூலின் தனிச்சிறப்புகளாகும் . 


இந்நூலின் முற்பதிப்புகள் 

இந்நூல் பல பதிப்புகளை இன்று வரை பெற்றுள்ளது . கி . பி . 1886 ஆம் 
ஆண்டு இந்நூல் முதற்பதிப்பாகச் சபாபதி சுவாமிகளும் வே . குமாரசுவாமி 
உடையாரும் பதிப்பித்து வெளிவந்ததாகத் தெரிகிறது . 16 தமிழ்த் 
தாத்தா உ . வே . சாமிநாதையரால் பதிப்பிக்கப்பட்ட குமர குருபரர் பிரபந்தத் 
திரட்டு நூலின்கண் இந்நூல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 
தில்லையப் பூர்ச் சந்திர சேகரகவிராஜ பண்டி தரால் பரிசோதிக்கப்பட்டு வல்லி 
புரம் இராமசாமி முதலியாரால் இராட்சச ஆண்டு ( 1916 ? ) முத்தமிழ் விளக்க 
அச்சுக்கூட்டத்தில் பதிப்பிக்கப்பட்ட பழம்பதிப்பு ஒன்றும் உள்ளது . 
ஆண்டு , வைத்தீசுவரன் கோவில் வித்வான் மு . சண்முக தேசிகர் இயற்றிய 
பதவுரை , குறிப்புரையுடன் சீர்காழி வித்துவசிகாமணி LI . அ . முத்துத்தாண்டவ 
ராயபிள்ளை அவர்களால் பார்வையிடப்பெற்று வெளிவந்துள்ள பாதிப்பும் 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் முதலிய நிறுவனங்கள் 
வெளியிட்ட பதிப்புகளும் உள்ளன . 


1837 ஆம் 


உள்ளது 
. 


12 


இப்பதிப்பின் இயல்பும் சிறப்பும் 

சிதப் பரச் செய்யுட் கோவைக்கு இதுவரை எழுந்துள்ள பதிப்புகள் , 
இலக்கிய நோக்கில் அணுகிப் பதிப்பிக்கப்பெற்றனவாகவே பெரிதும் உள்ளன . 
இப்பதிப்பு , சிதம்பரச் செய்யுட் கோவையைச் யாப்புச் சான்றிலக்கிய நூல் 
என்னும் யாப்பிலக்கண நோக்கில் அணுகிப் பதிப்பித்து வழங்குகின்றது . 


உரை 


சிதம்பரச் செய்யுட்கோவை , காரிகை கூறும் இலக்கணங்கட்குச் சான் 
நாகப் படைக்கப்பெற்றது எனும் கருத்து வழங்கிவருகின்றது . காரிகையின் 
நூற்பாக்கள் மட்டும் கூறுகின்ற இலக்கணங்களுக்குச் சிதம்பரச் செய்யுட் 
கோவை சான்றுபடைத்துள்ளதா , 

கூறுகின்ற இலக்கணங்களுக்கும் 
சேர்த்துச் சான்று படைத்துள்ளதா என்பது தெளிவுபடுத்தப்பெற வேண்டிய 
தாகும் . யாப்புச் சான்றிலக்கிய நூல்களின் இயல்புகள் குறித்து முனைவர் 
அன்னிதாமசு அவர்கள் சில வினாக்கள் எழுப்பி ஆராயத் தூண்டியுள்ள பின் 
வரும் கருத்துரை நோக்கத்தக்கது .17 

" யாப்புச் சான்றிலக்கிய நூல்களும் தனியாய்வுக்குட்படத் தக்கன . 
இவை முன்னிலக்கணம் சுட்டுகின்ற பா - இன - வகைகளுக்கு 
மட்டும் சான்று தந்து இலக்கணக் குறிப்புத் தருகின்றனவா ? 
அல்லது மரபு யாப்புப்படி , விதிமுறை மாறாது அமைவனவற் 
றுடன் சிறிது யாப்பு மாறுபாடு தருவனவற்றையும் அளிக் 
கின்றனவா ? இலக்கியத்தில் மட்டும் கண்டுணர்ந்த வகைகளைப் 
புதியதாகப் புகுத்துகின்றனவா ? அல்லது தாமே உருவாக்கிய 
ஆக்க வகைகளையும் அமைக்கின்றனவா ? எனப் பன்முக நோக் 
கில் இவற்றின் கொடையை அணுகலாம் . இவை இன்னும் 
ஆயப்படாத நிலையில் அமைவது கருத்தில் கொள்ளத்தக்கது " . 


இப்பதிப்பு இவ் வகையில் , காரிகை நூற்பாவையும் உரைபையும் சிதம்பரச் 
செய்யுட்கோவைப் பாடல்- உரைப்பகுதிகளுடன் ஆங்காங்கு ஒப்பிட்டுக்காட்டிக் , 
காரிகை நூற்பாவும் உரையும் கூறிய இலக்கணங்களுக்குச் சிதம்பரச் செய்யுட். 
கோவை சான்றுகள் படைத்துக் காட்டியுள்ளது என்பதைத் தெளிவுபடுத்து 


கின்றது . 


இப்பதிப்பு , சிதம்பரச் செய்யுட்கோவையை யாப்புச் சான்றிலக்கிய நூல் 
எனும் அடிப்படையில் அணுகித் தமிழுலகிற்கு அளிக்கின்றது . இலக்கண 
நோக்கிலான ஆய்வு முகவுரை , ஒத்த காரிகைப் பகுதிகள் , அருஞ்சொற்பொருள் , 
பாடவேறுபாடுகள் , உரையில் இடம்பெற்றுள்ள யாப்பிலக்கணக் கலைச்சொல் 
அகர நிரல் , செய்யுள் முதற்குறிப்பு அகர நிரல் ஆகியன இப்பதிப்பு நூலினை 
வளப்படுத்தும் பகுதிகளாகத் திகழுகின்றன . 


13 


19 பொன்புரிந்த செஞ்சடைக்கு வெள்ளிப் புரிபுரிக்கும் 

வெண்டிங்கட் கண்ணியான் வெல்கொடியு மானேறே 
அங்கவன்ற னூர்தியுமற் றவ்வேறே யவ்வேற்றின் 
கண்டத்திற் கட்டுங் கதிர்மணிக்கிங் செ.ன்கொலோ 
பைந்தொடியார் செய்த பகை . 


இது பலவிகற்பத்து ஐந்தடிப் பஃறொடை வெண்பா . இதன் முதலடி 
முதற் சீரும் மூன்றாஞ் சீரும் முரணத் தொடுத்தமையால் பொழிப்பு முரண் 
தொடை . நான்காமடி இறுதிச் சீரொழிந்து ஏனை முச்சீரும் முதலெழுத்து 
ஒன்றத் தொடுத்தமையால் கூழைமோனை . இஃது அடிதோறும் இரண்டா 
மெழுத்து மெல்லினம் வரத் தொடுத்தமையான் இனவெதுகை. 


19 . 


பலவி கற்பத்து ஐந்தடிப் பஃறொடை வெண்பா 


குறிப்பு : ஐந்தடியான் வந்த ஒரு விகற்பப் பஃறொடை வெண்பாவிற்குச் சான்று 
காட்டும் காரிகையுரை , ஐந்தடியான் வந்த பலவிகற்பப் பஃறொடை வெண்பாவிற்குச் 
சான்று காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


பொழிப்பு முரண் 


15 ஆம் பாடலின் அடிக்குறிப்பில் இதற்கான இலக்கணம் உள்ளமை காண்க . 


கூழை மோனை 


* ஈறிலி கூழை 


- காரிகை 19 


இறுதிச் சீர்க்கண் இன்றி . ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத் 
தொடுப்பது கூழை எனப்படும் . 

- காரிகை 19 இன் உரைப்பகுதி 


இனவெதுகை 


16ஆம் பாடலின் அடிக்குறிப்பில் இதற்கான இலக்கணம் உள்ளமை காண்க . 


. 


வல்லினவெதுகை, 


மெல்லினவெதுகை , 


இனவெதுகை மூன்று வகைப்படும் : 
இடையினவெதுகை என . 


--காரிகை 41 இன் உரைப்பகுதி 


பரு . 


சித . - 4 


14 


20 கருந்தாது கொல்லுங் கருங்கைத்தின் கொல்லர் 

வருந்தா தியன்றதொரு வல்விலங்கு பூண்டு 
திருந்தாதார் முன்றிறொறுஞ் சென்று சிலர் தாங்க 
இருந்தேங் களி தூங்கியாமேமற் றம்ம 
அருந்தா தலர் தில்லையம்பலத்திற் றூங்கும் 
பெருந்தேன் முகந்து ணைப் பெற்று . 
இஃது ஒருவிகற்பத்து ஆறடிப் பஃறொடை வெண்பா 


21 


வின்மதனை வென்ற தலர்விழயே பொன்னார் தம் 
பொன்னெயில் தீமடுத்த தின்னகையே பூமீசைம் !ான் 
தார்முடி கொய்தது கூருகிரே யாருயிருண் 
கூற்றுயி ருண்ட தடித்தலமே யேற்றான் 
பரசும் பினாகமுஞ் சூ ல ப மென்னே 
கரமலர் சேப்பக் கொளல் . 


இது பலவிகற்பத்து ஆறடிப் பஃறொடை வெண்பா . 

இதன் முதாடி 
யற்றயற்சீரொழிந்து ஏனை முச்ரிரும் இரண்டாமெழுத்து ஒன்றத் தொடுத்தமை 
யால் கீழ்க்கதுவாயெதுகை. இரண்டாமடி முதற்சீரும் மூன்றாஞ்சிரும் இரண் 
டாமெழுத்து ஒன்றத் தொடுத்தமையால் பொழிப்பெதுகை. மூன்றாமடி 
முதலயற்சீரொழிந்து ஏனைமுச்சிரும் இரண்டாமெழுத்து மூன்றத்தொடுத்தமை 
யால் மேற்கதுவாயெதுகை. நான்காமம் முதற்ருெம் ஈற்றுச்ரும் இரண்டா 
மெழுத்து ஒன்றத் தொடுத்தமையான் ஒரூஉ வெதுகை. 

21 


20 . 


ஒரு விகற்பத்து ஆறடிப்பு , றொடை வெண்பா 


குறிப்பு : காரிகையுரையில் ஆறடியான் வந்த ஒருவிகற்பத்துப் பஃறொடை வெண் 
பாவிற்குச் சான்று காட்டப்பெறலில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


21. பலவிகற்பத்து ஆ றடிப் பஃறொடை வெண்பா 
குறிப்பு : காரிகையுரையில் இதற்குச் சான்று காட்டப் பெற்றுள்ளது . 
இஃது ஆறடியான் வந்த பலவிகற்பப் பஃறொடை வெண் 

- காரிகை 24 இன் உரைப்பகுதி 


1 


பா 


கீழ்க்கதுவாயெதுகை, பொழிப்பெதுகை , மேற்கதுவாயெதுகை , 
ஒரூஉவெதுகை 


15 , 7 ஆம் பாடல்களின் 
உள்ளமை காண்க . 


அடிக்குறிப்புக்களில் இவற்றுக்கான 


இலக்கணம் 


22 வானே நிலனே கனலே மறிபுனலே 

ஊனேயவ் வூனி லுயிரே யுயிர்த்துணையே 
ஆனேறு மேறே யரசே யருட்கடலே 
தேனே யமுதேயளியோங்கள் செல்வமே 
யானே புலனு நலனுமிலனன்றே 
ஆனாலு மென்போன்மற் றார்பெற்றா ரம்பலத்துள் 
மாநாட் கங்காணும் வாழ்வு 


இது ஒருவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை வெண்பா . 

இதன் முதலடி 
நாற்சிரும் இறுதிபெழுத்து ஒன்றத் தொடுத்தமையால் முற்றியைபு இரண்டர் 
மடி முதலயற்சீரொழிந்து ஏனைமுச்சிரும் இறுதி பெழுத்து ஒன்றத் தொடுத்தமை 
யால் கீழ்க்கதுவாயியைபு . மூன்றாமடி முதற்சீரொழிந்து ஏனை முச்சீரும் 
இறுதியெழுத்து மூன்றத் தொடுத்தமையால் கூழையியைபு . நான்காமடி 
யிற்றயற் சீரொழிந்து ஏனை மூச்சீரும் இறுதியெழுத்து ஒன்றத்தொடுத்தமை 
யால் 

மேற்கதுவாயியைபு . ஐந்தாமடி முதற்சீரும் இறுதிச்சீரும் இறுதி 
யெழுத்து ஒன்றத்தொடுத்தமையான் ஒரூஉவியைபு . இது காசென்னும் வாய் 
பாட்டு முற்றுக ) இயற்சீரான் முடிந்தது . 

22 


--- 


22 ஒருவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை வெண்பா 


குறிப்பு : காரிகையுரையில் ஏழடியான் வந்த ஒருவிகற்பத்துப் பஃறொடை வொர் 
பாவிற்குச் சான்று காட்டப்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


முற்றினை 


வருசீர் முழுவதும் ஒன்றின் முற் றாமென்ப . 


எல்லாச் சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத் தொடுப்பது முற்று எனப்படும் 


காரிகை 19 இன் உரைப்பகுதி 


கீழ்க்கதுவாயியைபு , கூழையியைபு , மேற்கதுவாயியைபு ,, 
ஒரூஉவியைபு . 


17 , 19 , 7 ஆம் பாடல்களின் 
ள்ளமை காண்க . 


அடிக்குறிப்புக்களில் 


இவற்றுக்கான இலக்கணம் 


16 


23 வண்டுஞ் சுரும்பு திமிறுங் குடைந்தார்ப்பத் 

தண்டே னுரைக்கு மிதழி நறுங்கண்ணி 
எண் டோண்முக் கண்ணானிமையம் புனைமன்றில் 
அண்டர்கள் கண்களிப்பத் தொண்ட ரகங்குளிர்ப்ப 
நின்றாடு மாடற் குருகா திருத்திரால் 
வன்றிண் மறலி புடைத்துக் கொடிறுடைக்கும் 
அன்று முருகிர்கொல்லாம் . 


இது பலவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை வெண்பா . இதன் இரண்டா 
மடி இறுதிச் சீநிரண்டும் இறுதியெழுத்து ஒன்றத்தொடுத்தமையான் இணை 
வியைபூ . மூன்றாமடி முதற்சீரும் இரண்டாஞ்சீரும் இரண்டாமெழுத்து ஒன்றத் 
தொடுத்தமையான் இணையெதுகை. நான்காமடி இறுதிச் சீரொழிந்து ஏனை 
முச்சீரும் இரண்டாமெழுத்து ஒன்றத்தொடுத்தமையால் கூழையெதுகை . 
அதுவே இரண்டாஞ்சீரும் , இறுதிச்சீரும் இறுதியெழுத்து ஒன்றத்தொடுத்தமை 
யால் பொழிப்பியைபு . ஐந்தாமடி முதற்சீரும் இறுதிச்சிரும் முரணத்தொடுத்த 
மையான் ஒருஉமுரண் . 

23 


23. பலவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை வெண்பா 


குறிப்பு : காரிகையுரையில் இதற்குச் சான்று காட்டப்பெற்றுள்ளது , 

காரினக நூலிலோ உரையிலோ பஃறொடை வெண்பாவில் நேரிசை , இன்னிசைப் 
பாகுபாடு சுட்டப்பெறவில்லை . ஆதலால் இந்நூலின் பஃறொடை வெண்பாக்கள் 
இன்னிசையாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது 


இது பலவிகற்பத்தான் வந்த ஏழடிப் பஃறொடை வெண்பா . 


இனி, ஏழு அடியின் மிக்க பஃறொடை வெண்பாக்களை யாப்பருங்கலவிருத்தி 
யுள்ளும் தேசிகமாலை முதலியவற்றுள்ளும் கண்டுகொள்க . 

- காரிகை 24 இன் உரைப்பகுதி 


இடை 
ணையியைபு . இணையெதுகை, கூழையெதுகை, பொழிப்பியைபு , 
ஒரூஉமுரண் . 


3 , 19 , 15 , 7 ஆம் பாடல்களின் அடிக்குறிப்புக்களில் இவற்றுக்கான இலக்கணம் 
உள்ளமை காண்க . 


17 


சிந்தியல் வெண்பா 


24 கங்கைக்குக் கண் மலர் சாத்தக் கருங்குவளை 

செங்குவளை பூத்தாள் செயலென்னே - எங்கோமான் 
பங்குற்றுந் தீரா பசப்பு . 


இது மூன்றடியாய் இரண்டாமடியின் இறுதி தனிச்சொற் பெற்று ஒரு 
விகற்பத்தான் வந்தமையான் ஒருவிகற்ப நேரிசைச் சிந்தியல் வெண்பா 


24 


25 கம்பக் கரடக் களிற்றின் கபாயணிந்த 

அம்பொற் புயத்தாற் கமைந்ததால் - அம்பை 
முலையானைக் கோடணிந்த மார்பு . 


இதுவும் அவ்வாறே இருவிகற்பத்தான் வந்தமையான் இருவிகர் 
நேரிசைச் சிந்தியல் வெண்பா . இதன் முதலடி நாற்சீரும் முதலெழுத்து 
ஓன்றத் தொடுத்தமையான் முற்றுமோனை . 

25 


24. நேரிசைச் சிந்தியல் வெண்பா 


நேரிசை யின்னிசை போல நடந்தடி மூன்றின் லந்தால் 
நேரிசை யின்னியைச் சிந்திய லாகும் . 


-காரிகை 25 


நேரிசை வெண்பாவே போல , இரண்டாம் அடியின் இறுதி தனிச்சொல் பெற்று 
இரு விகற்பத்தானும் , ஒரு விகற்பத்தானும் , மூன்று அடியால் வருவன நேரிசைச் சிந்தியல் 
வெண்பா எனவும் . இன்னிசை வெண்பாவே போல , தனிச்சொல் இன்றி , ஒருவிகற்பத் 
தானும் , பல விகற்பத்தாலும் . மூன்று அடியால் வருவன இன்னிசைச் சிந்தியல் வெண்பா 
எனவும் வழங்கப்படும் . 

- காரிகை 25 இன் உரைப்பகுதி 


25. முற்றுமோனை 


22 ஆம் பாடலின் அடிக்குறிப்பில் இதற்கான இலக்கணம் உள்ளமை காண்க . 
பா . சித -5 


18 


26 


போற்றுமின் போற்றுமின் போற்றுமின் போற்றுமின் 
கூற்றங் குமைக்க வருமுன் நமரங்காள் 
ஏற்றுவந்தான் பொற்றாள் இணை . 


இது தனிச்சொல் இன்றி மூன்றடியாய் ஒருவிகற்பத்தான் வந்த ஒரு 
விகற்பத்து இன்னிசைச் சிந்தியல் வெண்பா . இதன் முதலடி நாற்சீரும் ஒரு 
சொல்லே வரத் தொடுத்தமையான் இரட்டைத்தொடை . 

26 


27 


உம்பர் பெருமாற் கொளிர்சடிலம் பொன்பூத்த 
தம்பொற் புயம்வேட்டேந் தார்முலையும் பொன்பூத்த 
பொன்பூத்த பூங்கொன்றை சூழ்ந்து . 


இஃது இரண்டு விகற்பத்தான் வந்த இன்னிசைச் சிந்தியல் வெண்பா 
இது வோரடியின் இறுதியெழுத்துஞ் சீரும் மற்றையடிக்கு முதலாகத் 
தொடுத்தமையான் அந்தாதித் தொடை . 

27 


* FY.IKI, 14 


Y + t +trtri 


its 


26. இன்னிசைச் சிந்தியல் வெண்பா 


24 ஆம் பாடலின் அடிக்குறிப்பில் இதற்கான இலக்கணம் உள்ளமை காண்க . 


இரட்டைத்தொடை 

அடிமுழுதும் 
வந்த மொழியே வருவ திரட்னட வரன் முறையான் 


. 


காரிகை 17 


ஓர் அடி முழுதும் ஒரு சொல்லே வரத்தொடுப்பது இரட்டைத்தொடை எனப்படும் , 


- காரிகை 17 இன் உரைப்பகுதி 


27. அந்தாதித் தொடை 


அந்த முதலாத் தொடுப்ப தந்தாதி 


- காரிகை 17 


அடிதோறும் இறுதிக்கண் நின்ற எழுத்தாலும் , அசையானும் , சீரானும் , அடியா 
னும் மற்றையடிக்கு ஆதியாகத் தொடுப்பது அந்தாதித் தொடை எனப்படும் . 


காரியை ஒன் உரைப்பகுதி 


19 


28 கருமிடற்றன் செஞ்சடையன் வெண்ணீற்றன் என்னும் 

மழுவலத்தன் மானிடத்த னென்னும் - மழுவலத்த 
மன்றுடையான் றார்வேட்ட மான் , 


இது பலவிகற்பத்து இன்னிசைச் சிந்தியல் வெண்பா . இதன் முதற் 
றொடை இரண்டாமெழுத்தின்மேல் நின்ற உயிரொன்றத் தொடுத்தமையான் 

28 
வெண்பா விகற்பம் முற்றும் , 


உயிரெதுகை. 


வெண்பாவினம் 


குறள் வெண்செந்துறை 


29 


செம்பொன் வேய்ந்த செழுமணி மன்றத் 
தம்பொன் மேருவுக் கடிமுடி யின்றே. 


இது விழுமிய பொருளும் ஒழுகிய ஓசையும் உடைத்தாய் அடியிரண் 
டாய்த் தம்மில் ஒத்துவந்தமையால் குறள் வெண்செந்துறை. 

29 


28. உயிரெதுகை 

உயிராசிடையிட் 
டிருக்கு றொருசா ரிரண்டடி மூன்றா மெழுத்துமொன்றி 
நிரக்கு மெதுகையென் றாலுஞ் சிறப்பில நேரிழையே . 

- காரிகை 
உயிரெதுகை , ஆசெதுகை, இடையிட்டெ. து கை . இரண்டடியெதுகை , மூன்றாம் 
எழுத்தொன்று எதுகை என்று ஒருசார் எதுகையும் உள ; ஆயினும் பெரியதோர் சிறப்பில , 
எனக்கொள்க . 

இரண்டாம் எழுத்து ஒன்றாதாயிறும் , இரண்டாம் எழுத்தின் மேல் ஏறிய 
யிர் ஒன்றி வந்தமையால் , உயிரெதுகை 

--காலிகை 410 ன் . உரைப்பகுதி 


. 


29. குறள் வெண்செந்துறை 

அந்தமில் பாத மளவிரண் டொத்து முடியின் வெள்ளைச் 
செந்துறை யாகும் 

- காரிகை 2 
இரண்டு அடியாய் , தம்முள் அனவொத்து வருவது வெண்செந்துறை என்றும் செந் 
துறை வெள்ளை என்றும் பெயரிட்டு வழங்கப்படும் . 

அந்தமில் பாதம் என்று சிறப்பித்துவதனால் , விழுமிய பொருளும் . ஒழுகிய ஓசையும் 
உடைக்கால் வருவது . எனக்கொள்க . 

-காரிகை 26 இன் உரைப்பகுதி 


20 


குறள் வெண்டாழிசை 


30 


கம்பைமா நதி யின்கரைச்சிறு கன்னிபார முலைத்தழும்பணி 
உம்பர்கோன்விடை. யொன்றுல கேழு முண்ட துவே . 


இது அடியிரண்டாய்ச் சீர்வரையறையின்றி ஈற்றடி குறைந்து வந்தமை 
யால் குறள் வெண் டாழிசை. 

30 


31 முன்புல கீன்ற முகிண்முலைக் கன்னியோ 

டின்புறும் யோகி யெழுபுவிக் கரசே . 


இது ஒழுகியவோசையும் விழுமிய பொருளுமின்றிக் குறள் வெண்செந் 
துறையோடு மாறுபட்டுவந்த குறள் வெண்டாழிசை. 

31 


32 பின்றாழ் நறுங்கூந்தற் பிடிதழீ இ மால்யானைக் 

கன்றீனு முக்கட் களிறு . 

இது குறள் வெண்பா செப்பலோசையிற் சிதைத்துவந்த குறள் வெண் 
ட.ாழிசை . இவையிரண்டும் குறள் வெண்பாவினம் , 

32 


------- 


30. குறள் வெண்டாழிசை 

சீர்பலவாய் 
அந்தங் குறைநவுஞ் 
குறளினத் தாழிசையே .. 

காரிகை 25 
நாற்சீரின் மிக்க , பலசீரான் வந்து , அடி இரண்டாய் , ஈற்றடி குறைந்து வருவன 
குறட்டாழிசை எனப்படும் . 

--சாரிகை 26 இன் உரைப்பகுதி 


31. குறள் வெண்டாழிசை 


செந்துறைப் பாட்டின் இழிபும் ... 
குறளினத் தாழிசையே . 

காரிகை 25 
அடி இரண்டாய் , அளவு ஒத்து , விழுமிய பொருளும் , ஒழுகிய ஓசையும் இன்றி . இவ் 
வாறே செந்துறை வெள்ளையில் சிதைந்து வருவன எல்லாம் செந்துறைச் சிதைவுத் 
தாழிசைக் குறள் எனப்படும் . 

-- காரிகை 26 இன் உரைப்பகுதி 


32. குறள் வெண்டாழிசை 

அங்கேழ் 
சந்தஞ் சிதைந்த குறளுங் குறளினத் தாழிசையே . 

காரிகை 26 
செப்பலோசையில் சிதைந்து , வேற்றுத் தளை தட்டு , குறள் வெண்பாவில் சிதைந்து 
வருவன எல்லாம் குறள் வெண்பாவிற்கு இனம் ஆகிய குறட்டாழிசை எனப்படும் . 

- காரிகை 26 இன் உரைப்பகுதி 


21 


வெள்ளொத்தாழிசை 


கனக மார் கவின்செய் மன்றில் 
அனக நாட கர்க்கெம் மன்னை 
மனைவி தாய் தந்தை மகள் . 


இது மூன்றடியாய் வெண்பாவேபோல் முடிந்தமையான் வெள்ளொத் 
தாழிசை. இதனுள் ஆர் என நேரசைச்சீர் நின்று மேலே கவின் என நிரை 
யசை வர மாஞ்சீர் போல இயற்சீர் வெண்டளையாயினவாறு காண்க 33 


34 ( 1 ) அம்பேருண் கண்ணார்க் கழிந்த மடநெஞ்சே 

கொம்பே றுடையான் கழலிறைஞ்சா தென் கொலியாம் 
வம்பே யிறந்து விடல் . 


( 2 ) வாணேருண் கண்ணார்க் கழிந்த மடநெஞ்சே 

நீணாகம் பூண்டான் கழலிறைஞ்சா தென்கொலியாம் 
வீணே யிறந்து விடல் . 


( 3 ) கோளாருண் கண்ணார்க் கழிந்த மடநெஞ்சே 

ஆளாகி யாண்டான் கழலிறைஞ்சா தென்கொலியாம் 
வாளா விறந்து விடல் . 

. 
இது சிந்தியல்வெண்பா ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கி வந்த வெள் 
ளொத்தாழிசை. 

34 


33. வென்ளொத்தாழிசை 


வெண்டாழிசையே 
மூன்றடி யாய்வெள்ளை போன்றிறும் 


காரிகை 27 


மூன்று அடியான் , ஈற்றடி வெண்பாவே போல முச்சீரான் இறுவது வெண்டாழிசை 
என்றும் , வெள்ளொத்தாழிசை என்றும் வழங்கப்படும் . 

-- காரிகை 27 இன் உரைப்பகுதி 


34. வெள்ளொத்தாழிசை 


சித்தியல் வெண்பா ஒருபொருண்மேல் மூன்று அடுக்கி வருவன எல்லாம் வெள்ளொத் 
தாழிசை என்று வழங்கப்படும் . 

- காரிகை 27 இன் உதரைப்பகுதி 
பரு . சித -6 


22 


வெண்டுறை 


35 பரசிருக்குந் தமிழ்மூவர் பாட்டிருக்குந் திருமன்றிற் 

பரசொன் றேந்தி 
அரசிருக்கும் பெருமானார்க் காட்செய்யா ரென்செய்வார் 
முர சிருக்கும் படை நமனார் முன்னாகு மந்நாளே . 


அறுசீராய் 


முதலடி 
வெண்டுறை . 


ஏனையடி நாற்சீராய் வந்த மூன்றடி 

35 


36 படர் தரும்வெவ் வினைத்தொடர்பாற் பவத்தொடர்பப் 

பவத்தொடர்பாற் படரா நிற்கும் 
விடலரும்வெவ் வினைத்தொடர்பவ் வினைத்தொடர்புக் 

கொழிபுண்டே வினையேற் கம்மா 
இடர்பெரிது முடையேன்மற் றென்செய்கே 

னென்செய்கேன் 
அடலவ மரைக்கசைத்த வடிகளோ 

வடிகளோ , 


வெண்டுறை . 


இது முதலடியிரண்டும் அறுசீராய் ஏனைபடி நாற்சிராய் வந்த நான்கடி 

36 


35. ( 35-38 ) வெண்டுறை 


மூன் றிழி பேழுயர்வாய் 
ஆன் றடி தாஞ்சில வந்தங் குறைந் திறும் வெண்டுறையே . 


பகாரிகை 27 


மூன்று அடிச் சிறுமையாய் , ஏழு அடிப் பெருமையாய் , இடையிடை நான்கு அடியா 
னும் , ஐந்து அடியானும் , ஆறு அடியானும் வந்து , பின் பில் சில அடி சில சீர் குறைந்து 
வருவன , வெண்டுறை ஆம் . 


ஆன்று அடி தாம் என்று சிறப்பித்தவதனால் , முன்பில் சில அடி ஓர் ஓசையாயும் , 
பின் பில் சில அடி மற்றோர் ஓனசயாயும் வருவன ஒருசார் வேற்றொலி வெண்டுறை 
எனக்கொள்க . 

மகாரிகை 27 இன் உ.ரைப்பகுதி 


23 


87 


கூற்றிருக்கு மடலாழிக் குரிசின்முத 

லோரிறைஞ்சக் கொழுந்தேன் பில்கி 
ஊற்றிருக்குந் தில்லைவனத் தசும்பிருக்கும் 

பசும்பொன் மன்றத் தொருதா ளுன்றி 
வண்டுபா டச்சுடர் மகுடமா டப்பிறைத் 
துண்டமா டப்புலித் தோலுமா டப்பகி 
பண்டமா டக்குலைந் தகிலமா டக்கருங் 
கொண்டலோ டுங்குழற் கோதையோ டுங்கறைக் 
கண்டனா டுந்திறங் காண்மினோ காண்மினோ . 


ர 


இது முதலடியிரண்டும் அறுசீராய் ஓரோசைத்தாய் ஏனையடி நாற்சீராய் 
வேறோரோசைத்தாய் வந்தமையான் ஏழடி வேற்றொலி வெண்டுறை . 37 


38 

உருவல னருவல னொருவன்மற் றிருவருக் 
கரியவ னெனவுணர்ந் தறைகு ந ரறைகமற் 
பரவைதன் மனைவயிற் பாவல னேவலின் 
இருமுறை திரிதலி னெளியனென் றெளியனும் 
பரவுவன் மன்றம் பணிந்து. 

இதுவும் ஈற்றடி சிறிது குறைந்து வந்தமையான் ஓரொலி வெண்டுறை . 
இதன் முதலடி நாற்சீரும் முரணத் தொடுத்தமையால் முற்று முரண் . அதுவே 
நாற்சீரும் இரண்டாமெழுத்து ஒன்றத் தொடுத்தமை பால் முற்றெதுகையுமாம் . 38 


வெளிவிருத்தம் 


39 அங்கட் கமலத் தலர்கமல மேயிரு நீரேபோலும் 

வெங்கட் சுடிகை விடவரவின் மேயீரு நீரேபோலும் 
திங்கட் சடையீருந் தில்லைவனத் துள்ளிரு நீரேபோலும் . 

இது அடிதோறும் தனிச்சொற் பெற்று மூன்றடியான் வத்தமையால் 
மூன்றடி வெளிவிருத்தம் . 

39 


38. முற்று முரண் , முற்றெதுகை 

25 ஆம் செய்யுளின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் . 


39 , 40. மூன்றடி வெளி விருத்தம் , நான்கடி வெளிவிருத்தம் 

மூன்றடி யானு முடிந்தடி தோறு முடிவிடத்துத் 
தான் றனிச் சொற்பெறுந் தண்டா விருத்தம் 


- காரிகை 2 


24 


40 வெஞ்சமன் வஞ்ச வேலோ டெதிர்ந்தான் நமரங்காள் 

அஞ்ச லெனுஞ்சொல் லார்சொல வல்லார் நமரங்காள் 
மஞ்சிவ ரிஞ்சி மன்ற மிறைஞ்சீர் நமரங்காள் 
நஞ்சம யின்றார் நல்குவர் மாதோ நமரங்காள் . 

இது நான்கடியாய் அடிதோறும் தனிச்சொற் பெற்று வந்தமையால் 
நான் க.டி வெளிவிருத்தம் , 

40 
வெண்பாவினம் முற்றும் , 


ஆசிரியப்பா 

நேரிசை ஆசிரியப்பா 
41 பொற்றாது பொதிந்த சிற்சபை பொலியப் 

பச்சிளங் கொடியொடு படரும் 
செக்கர் வார்சடைக் கற்பக தருவே . 

இஃது ஈற்றயலடி முச்சீராய் ஏனையடி நாற்சீராய் வந்தமையால் 
நேரிசை ஆசிரியம் . இஃது அடிதோறும் முதற்சீர் முரணத் தொடுத்தமையான் 
அடி முரண்தொடை . இதனுள்ளே பொதிந்த சிற்சபை என நேரொன்றாசிரி 
யத்தளையும் , சிற்சபை பொலிய என நிரையொன்றாசிரியத்தளையும் வந்த 
வாறு காண்க . இதனானே ஆசிரியர் மூன்றடிச் சிறுமை யுடைத்தென்பதூ உம் 
அறிக . 

41 


. 


செய்யுள் எண் 39 , 40 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 

மூன்று அடியானும் முற்றுப்பெற்று , அடிதோறும் ஒருசொல்லே இறுதிக்கண் தனிச் 
சொல்லாய் வருவது வெளிவிருத்தம் எனப்படும் 

மூன்று அடியானும் என்ற உம்மையால் , நான்கு அடியானும் வரப்பெறும் , எனக் 
கொள்க . 

காரிகை 27 இன் உரைப்பகுதி 
41 , நேரிசை ஆசிரியம் 
கடையயற் பாதமுச் சீர்வரின் நேரிசை 

காரிகை 28 
ஈற்றயலடி முச்சீரான் வருவது நேரிசையாசிரியப்பா . -28 இன் உரைப்பகுதி 
அடிமுரண் தொடை 
மறுதலைத்த மொழியான் வரினு முரண் 

- காரிகை 16 
அடிதோறும் முதற்கண் சொல்லானும் , பொருளானும் மறு தலைப்படத் தொடுப்பது 
அடிமுரண்தொடை எனப்படும் . 

- காரிகை 16 இன் உரைப்பகுதி 
ஆசிரியம் மூன்றடிச் சிறுமை 
மூன் றகவற்கு இழிபு 

- காரிகை 14 
ஆசிரியப்பாவிற்கு மூன்று அடியே சிறுமை . - காரிகை 14 இன் உரைப்பகுதி 


25 


42 


பூஉந் தண்ன் புனை மயி லகவ 
மா அங் குயில்கள் சாஅய்ந் தொளிப்பக் 
கோ டரங்கண் முசுவொடும் வெரீஇக் 
கா.அ றழீஇக் கவிழ்ந்ந் தொடுங்கச் 
சூஉன் முதிர்ந்து காஅல் வீ இழ் 
வாஅன் றாஅழ் மழைப்பெய றலை இத் 
தேஎன் றாஅழ் பூஉங் காஅ 
வளங்ங் கனிந்த மணிமன்றின் 
விளங்ங் கொளியை யுளங்கொள றவமே . 


இதுவுமது . இஃது அடிதோறும் முதற்கண்ணே அளபெடுத்தமையான் 
அடியளபெடைத்தொடை. இதனுள்ளே ணையளபெடை முதலாகிய 
விகற்பம் ஏழும் முறையானே வந்தவாறு காண்க . ஏனைத்தொடை ஏழும் , 
விகற்பம் இருபத்தெட்டும் முன்னர்க் காட்டப்பட்டன. 

42 


43 தண்ணென் கடுக்கை கண்ணீர் கலுழ் தர 

வெண்மதிக் கண்ணி சூடும் 
கண்ணுதற் கடவுள் 
புன்ணியப் பொதுவி லாடும் பூங்கழ லிறைஞ்சுதும் 
வி மீசைப் போகிய வீடுபெறற் பொருட்டே. 


இது முதலடியும் ஈற்றடியும் அளவடியாய்க் குறளடியும் சிந்தடியும் 
இடையிட்டுத் தொடுத்தமையான் இணைக்குறளாசிரியம் இவ்வகவலுள்ளே 
புண்ணியப் பொதுவி லாடும் பூங்கழ லிறைஞ்சுதும் என நெடிலடியும் அருகி 
வந்தவாறு காண்க . குறளடி முதல் நான்கும் இதனுள்ளே வந்தன ; ஏனைக் 
கழிநெடிலடி ஆசிரிய விருத்தத்துட் காண்க . 


43 


42 . அடியளபெடைத்தொடை, 

முதல் மொழிக்கண் 
அழியா தளபெடுத் தொன்றுவ தாகும் அளபெடையே 

காரிகை 16 
அடிதோறும் முதற்கண் உயிரானும் , ஒற்றாலும் அளபெடுத்து ஒன் றிவரத் தொடுப் 
பது அடியளபெடைத்தொடை எனப்படும் . 

- - காரிகை 16 இன் உரைப்பகுதி 


43. இணைக்குறளாசிரியம் 

காமருசீர் 
இடைபல குன்றின் இணைக்குறள் 

காரிகை 28 
ஈற்றடியும் , முதல் அடியும் ஒழிந்து , இடையடிகள் இரண்டும் , பலவும் குறளடியா 
னும் சிந்தடியானும் வருவன இணைக்குறளாசிரியப்பா , --காரிகை 28 இன் உரைப்பகுதி 

பரு . சித - 7 


26 


44 மாயிரு விசும்பில் தூநிலாப் பரப்பிப் 

பாயிருள் சீக்கும் பனிமதிக் கண்ணியும் 
மின்செய் கொண்மூ வெள்ளிவீழ் வீழ்ப்பப் 
பொன்செய்மலர்ப் பூங்கொன்றையும் 
புலியூர் மன்றி னொலிகழன் மிழற்றப் 
பரம நாடக மிருவரைக் காட்டும் 
எரிநிறத் தைமுகத் தெண்டோன் முக்கட் 
கருமிடற் றொருவநின் செஞ்சடை பொலிதலின் 
நோய் மருந்து மோர்வழிக் கிடைத்தென 
ஆருயிர் தரித்தன னன் றே யதா அன்று 
தெள்ளமு தன்னவ ருள்ளுயிர் குடிக்குமித் 
திங்க ளொன்றே திருமுடிக் கணியினக் 
கங்கை யாளு முயிர்வா ழாளே . 


இது முற்றும் நேரடியாய் வந்தமையின் நிலைமண்டில ஆசிரியம் . 
இதனுள்ளே பாயிருள் சீக்கும் பனிமதிக் கண்ணியும் என இயற்றளை வெள்ளடி 
யும் , பொன் செய்மலர்ப் பூங்கொன்றையும் என வஞ்சியடியும் மயங்கிவந்தவாறு 
காண்க . எரிநிறத் தைமூகத் தெண்டோள் முக்கண் என முதற்சீரொழிந்து 
ஏனை முச்சீரும் மூரணத் தொடுத்துக் கடைக்கூழைமுரண் வந்தவாறுங் 
காண்க . 

44 


44. நிலைமண்டில ஆசிரியம் 


எல்லா அடியுமொத்து 
நடைபெறு மாயின் நிலைமண்டிலம் 


- காரிகை 28 


எல்லா அடியும் தம்முள் அளவு ஒத்து நாற்சீரடியாய் வருவது நிலைமண்டில 
ஆசிரியப்பா . 

--- காரிகை 28 இன் உரைப்பகுதி 


. 


கடைக்கூழை முரண் 

மற்றொருசார் 
கருதிற் கடையே கடையினண பின் கடைக் கூழையுமென் 
றிரணத் தொடைக்கு மொழிவ ரிடைப்புண ரென்பதுவே . 


காரிகை 40 


ஒருசார் ஆசிரியர் முரண்டொடையைக் கடைமுரணும் , கடையிணைமுரணும் , பின் 
முரணும் , கடைக்கூழைமுரனும் , இடைப்புணர் முரணும் என்று வேண்டுவர் . 


கடைக்கூழைபூரண் ஆலது , முதல் சீர்க்கண் இன்றி , ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும் 
மறுதலைப்படத்தொடுப்பது . 

-காரிகை 40 இன் உரைப்பகுதி 


27 


45 தீர்த்த மென்பது சிவகங் கையே 

ஏத்த ருந்தலம் எழிற்புலி யூரே 
மூர்த்தி யம்பலக் கூத்தன துருவே . 

இது முதலிடை கடை யடிகளை மாறிமாறி உரைப்பினும் பொருள் திரி 
யாமையின் அடிமறி மண்டில ஆசிரியம் . 

45 
ஆசிரியப்பா முற்றும் . 


ஆசிரியவினம் 
46 சத்த மாகியச் சத்தத் தாற்பெறும் 

அத்தமு மாகலின் அனந்தன் கண்களே 
உத்தம னைந்தெழுத் துருவங் காண்பன . 
இது மூன்றடியாய்த் தம்மில் ஒத்து வந்தமையான் ஆசிரியத் தாழிசை.46 


47 ( 1 ) சிற்றம் பலத்து நடிக்குஞ் சிவபெருமான் 

கற்றைச் சடைக்கு முடிக்குஞ் சுடர்த்திங்கள் 
மற்றப் புனல்மங்கை வாணுதலை யொக்குமால் , 


( 2 ) பேரம் பலத்து நடிக்குஞ் சிவபெருமான் 

வார்செஞ் சடைக்கு முடிக்குஞ் சுடர்த்திங்கள் 
நீர்மங்கை கொங்கைக்கு நித்திலக்கச் சொக்குமால் . 


45 . 


அடிமறிமண்டில ஆசிரியம் 


நடுவா தியந்ததி 
தடை தரு பாதத் தகவ லடிமறி மண்டிலமே . 


- காரிகை 28 


எல்லா அடியும் முதல் , நடு , இறுதியாக உச்சரிப்பினும் , ஓசையும் , பொருளும் 
பிழையாது வருவது அடிமறி மண்டிலவாசிரியப்பா . --காரிகை 28 இன் உரைப்பகுதி 


46 , 47. ஆசிரியத்தாழிசை 


- காரிகை 29 


தருக்கியல் தாழிசை மூன்றடி யொப்பன 
மூன்று அடியாய்த் தம்முள் அளவொத்து வருவன ஆசிரியத் தாழிசை. 


தருக்கியல் தாழிசை என்று சிறப்பித்தவதனால் , ஒரு பொருள் மேல் மூன்று அடுக்கி 
வருவன சிறப்புடையன , தனியே வரப்பெறும் ஆயிலும் , எனக்கொள்க . 

- காரிகை 29 இன் உரைப்பகுதி 


28 


( 3 ) பொன்னம் பலத்து நடிக்குஞ் சிவபெருமான் 

பின்னுஞ் சடைக்கு முடிக்குஞ் சுடர்த்திங்கள் 
அந்நங்கை செங்கைக் கணிவளையு மொக்குமால் . 


இஃது ஒரு பொருள்மேல் மூன் றடுக்கிவந்த ஆசிரியத் தாழிசை. 


ஆசிரியத்துரை 
48 நாகம் பொதிசடைமேல் நாண் மதியும் வான்மதிபோல் 

நங்கை கங்குல் 
மேகஞ்செய் கூந்தல் மிலைச்சுந் தலைக்கலனும் 

விளங்கு தோற்றம் 
ஆகம் பகுந்தளித்த அந்நாளில் அம்பலத்தான் 
மாகம் பதியு மதியும் பகுந்தளித்த 

வண்ணம் போலும் . 


இது நான்கடியாய் ஈற்றயலடி (குறைந்துவந்த ஆசிரியத்துறை. 


48 


ta - A- 


48-51 ஆசிரியத்துறை 


நான் கடியாய் 
எருத்தடி நைந்தும் இடைமடக் காயு மிடையிடையே 
சுருக்கடி யாயும் துறையாம் 


--காரிகை 29 


நான்கு அடியாய் ஈற்றயல் அடி குறைந்து வருவனவும் , 

நான்கு அடியாய் ஈற்றயல் அடி குறைந்து இடைமடக்காய் 
வருவனவும் , 

நான்கு அடியாய் இடையிடை குறைந்து வருலன வும் , 

நான்கு அடியாய் இடையிடை குறைந்து இடைமடக்காய் 
வருவனவும் , ஆசிரியத்துறை . 


நான்கு அடியாய் என்பதனை எல்லாவற்றோடும் கூட்டி , இடைமடக்காய் என்ப 
தனை ஒருகால் இருதலையும் கூட்டி மத்திம தீபமாகப் பொருளுரைத்துக்கொள்க. 


சீர் வரையறுத்து இலாமையால் , எனைத்துச் சீரானும் , அடியானும் , வரப்பெறும் . 


முதலயலடி குறைந்தும் , நடுவு ஈரடி குறைந்தும் , மிக்கும் வருவன ஆசிரியத்துறை 

-காரிகை 29 இன் உரைப்பகுதி 


ஆம் . 


29 


49 மாயிரு ஞாலத்து மன்னுயிர்கள் கண்களிப்ப 

மன்று ளாடும் 
நாயகன் கண்டங் கறுத்தன்றே பொன்னுலகை 

நல்கிற் றம்மா 
நாயகன் கண்டங் கறாதேலந் நாட்ட மரர் 
சேயிழை மாதர்க்குச் செங்கைகளுங் கொங்கைகளுஞ் 

சிவக்கும் போலும் . 


இஃது அவ்வாறே இடைமடக்காய் வந்த ஆசிரியத்துறை . 


49 


50 


உண்டாங் கெனினு மிலதென் றறிஞர்கள் 

பொய்யெனப் புகலவு மெய்யெனப் பெயர்பெற் 
றுன்னாமுன மின்னாமென வுளதாய் 

மாய்வது நிலையில் யாக்கை 
கண்டாங் கிகழுங் கிழமுதி ரமையத் 

தைவளி பித்தென மெய்தரும் வித்திற் 
கடலிற் றிரையென வுடலிற் றிரையொடு 

கலியா நின்றன நலிவுசெய் நோய்கள் 
புண்டாங் கயின்முக் குடுமிப் படையொடு 

மெயிறலைத் தழல்விழித் துயிருணக் கனல்சேர் 
புகையாமென நிழலாமெனத் திரியா நின்றது 

கொலைசெய் கூற்றம் 
விண்டாங் ககலுபு மெய்ப்பொரு டுணிவோர் 

மின்பொலி பொன்புனை மன்றிலெம் முயிராம் 
விமலன் குஞ்சித கமலங் கும்பிட 

வேண்டுவர் வேண்டார் விண்மிசை யுலகே . 


இது முதலடியும் மூன்றாமடியும் பதினாற் சிராய் , ஏனை இரண்டடியும் 
பதினாறு சீராய் , வந்தமையின் இடையிடை. குறைந்துவந்த ஆசிரியத் 
துறை . 

50 


51 திங்கட் சடைக்கற்றைப் புத்தே டிருமார்பிற் 

பைங்கட் டலைகள் பலவு நகுவ போலுமால் 
பைங்கட் டலைகள் பலவு நகுவகண் 
டங்கட் கமலத் தயனு மாலு மழுவரால் . 
பரு , சித -8 


30 


இது முதலடியும் மூன்றாமடியும் நாற்சீராய் , ஏனை இரண்டடியும் ஐஞ் 
சீராய் இடை மடக்காய் வருதலின் இடையிடை குறைந்து இடைமடக்காய் வந்த 
ஆசிரியத்துறை. 

51 


52 


கனமளித்தபைங் காவில்வெண் டரளமும் 

பவளமுங் கமுகீனப் 
புனம ளித்தபூங் கொன்றைபொன் சொரிதரப் 

புண்ணிய மலர் தில்லை 
வனமளித்ததே யெனினுமோ ரானந்த 

மாக்கடற் றிளைத்தாடும் 
அனமளித்தவேழ் பொழிற்குமோர் பலமென்ப 

தம்பொனம் பலந்தானே . 


இஃது அறுசீர்க் கடிநெடிலடியான் வந்த ஆசிரிய விருத்தம் . 


52 


53 கோமுனி வருக்குமரி தாய்முதும றைப்பனுவல் 

கூறிய பரப்பிரமமாம் 
ஓமெனு மெழுத்தின்வடி வாய் நட நவிற்றுபுலி 

யூரன் மகு டச்சடிலமேல் 


52-56 ஆசிரிய விருத்தம் 


குறைவில்தொல் சீரகவல் 
விருத்தங் கழிநெடில் நான் கொத் திறுவது . 


காரிகை 29 


கழிநெடிலடி நான் காய்த் தம்முள் அளவு ஒத்து வருவன ஆசிரியவிருத்தம் , 


குறைவில்தொல்சீர் என்று சிறப்பித்தவ தனால் , எண்சீரின் மிக்க சீரான் வந்த அடி 
எல்லாம் சிறப்பில , எனக்கொள்க . 


பதின் சீரின் மிக்கு வருவன எல்லாம் யாப்பருங்கலவிருத்தியுள் கண்டுகொள்க . 

- காரிகை 29இன் உரைப்பகுதி 


குறிப்பு : யாப்பருங்கலக்காரிகையின் உரையில் பதின் சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய 
விருத்தம் வரை சான்றுகாட்டப்பெற்றுள்ளது . 


31 


மாமதி யினைத் தனது கோடென வெடுப்பமத 

மாமுகன் முகக்கை தொடரத் 
தூமதி பணிப்பகை யெனாவர நதிப்புகவொர் 

தோணியென விட்டகலுமே 


53 


இஃது எழுசீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரிய விருத்தம் . 


54 அருவருக்கு மூலகவாழ் வடங்க நீத்தோர்க் 

கானந்தப் பெருவாழ்வா மாடல் காட்ட 
மருவருக்கன் மதிவளிவான் யமானன் றீ நீர் 

மண்ணெனுமெண் வகையுறுப்பின் வடிவு கொண்ட 
ஒருவருக்கு மொருத்திக்கு முருவொன் றாலவ் 

வுருவையிஃதொருத்தனென்கோ வொருத்தி யென்கோ 
இருவருக்கு முரித்தாக வொருவ ரென்றோர் 

இயற்சொலில தெனின்யான்மற் றென்சொல் கேனே . 
இஃது எண்சீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரியவிருத்தம் . 


54 


55 வளங்கு லாவரு மணங்க னார்விழி 

மயக்கி லேமுலை முயக்கி லேவிழு மாந்தர்காள் 
களங்கு லாமுட . லிறந்து போயிடு 

காடு சேர்முனம் வீடு சேர்வகை கேண்மினோ 
துளங்கு நீள்கழ றழங்க வாடல்செய் 

சோதி யானணி பூதி யானுமை பாதியான் 
விளங்கு சேவடி ப.ளங்கொ ளீர்யமன் 

விடுத்த பாசமு மடுத்த பாசமும் விலக்குமே . 


இஃது ஒன்பதின் சீர்க் கழிநெடிலடியான் வந்த ஆசிரியவிருத்தம் . 


55 


56 கைத்தலத்த ழற்க ணிச்சி வைத்திடப்பு றத்தொ ருத்தி 

கட்கடைப்ப டைக்கி ளைத்த திறலோராம் 
முத்தலைப்ப டைக்க ரத்தெ மத்தர்சிற்ச பைக்கு ணிற்கும் 

முக்கணக்க ருக்கொ ருத்தர் மொழியாரோ 
நித்திலத்தி னைப்ப தித்த கச்சறுத்த டிக்கனத்து 

நிற்குமற்பு தத்த னத்தி னிடையேவேள் 
அத்திரத்தி னைத்தொ டுத்து விட்டுநெட்ட யிற்கணிக்க 

லக்கணுற்றி டச்செய் விக்கு மதுதானே . 
இது பதின்சீர்க் கழிநெடிலடியால் வந்த ஆசிரியவிருத்தம் . 


56 


ஆசிரியவினம் முற்றும் . 


32 


கலிப்பா விகற்பம் 


நேரிசை மொத்தாழிசைக் கலிப்பா 


57 கொன்செய்த கலையல்குற் கொலைசெய்த மதர்வேற்கண் 

மின் செய்த சிறுமருங்குற் பெருந்தேவி விழிகுளிர்ப்பப் 
பொன்செய்த மணிமன்றி னடஞ்செய்த புகழோய்கேள் . 


-தாழிசை 
( 1 ) முருகுயிர்க்கு நறுந்தெரியன் மொய்குழலின் மையுண்கட் 

பொருகயற்குன் றிருமேனி புதுவெள்ளப் புணரியே . 
( 2 ) தேன்மறிக்கும் வெறித்தொங்க லறற்கூந்தற் றிருந்திழைகண் 

மான்மறிக்குன் றிருமேனி மலர்முல்லைப் புறவமே . 
( 3 ) பிறையளிக்குஞ் சிறுநுதலப் பெண்ணமுதின் பேரமர்க்கட் 

சிறையளிக்குன் றிருமேனி தேனளிக்கும் பொதும்பரே . 


--தனிச்சொல்- 


அதனால் 


--சுரிதகம் 
மதுவிரி கோதை மடவறற் கம்ம 
புதுவிருந் துண்ண வுண்ண 
அதிசயம் விளைக்கு நின் னற்புதக் கூத்தே. 


இது , தரவொன்றும் தாழிசை மூன்றும் தனிச்சொல்லும் சுரிதகமுமாய் 
வருதலின் நேரிசை யொத்தாழிசைக் கலிப்பா . இதனுட் பிறையளிக்குஞ் சிறு 
நுதலப் பெண்ணமுதின் பேரமர்க்கண் என இரண்டாஞ்சீரும் ஈற்றுச்சீரும் 
முரணத் தொடுத்துப் பின் முரண் வந்தவாறு காண்க . இதனானே , தரவு 
மூன் றடிச் சிறுமை யுடைத்தெனவும் , தாழிசை இரண்டடிச் சிறுமை யுடைத் 
தெனவும் உணர்க . 

57 


57. நேரிசை யொத்தாழிசைக் கலிப்பா 

தரவொன்று தாழிசை மூன்று தனிச்சொற் சுரிதகமாய் 
நிரலொன்றின் நேரிசை யொத்தா ழிசைக்கலி . 


. 


-காரிகை 30 


முன் ஒரு தரவு வந்து , அதன் பின் மூன்று தாழிசை வந்து , அதன் பின் ஒரு தனிச்சொல் 
வந்து , அதன் பின் ஆசிரியப்பாவானும் , வெண்பாவானும் ஒரு சுரிதக உறுப்புப்பெற்று 
வருவது நேரிசை யொத்தாழிசைக் கலிப்பா . 

--காரிகை 30 இன் உ.ரைப்பகுதி 


அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா 


58 பேதைமீர் பேதைமீர் 

பூமன்னு திசைமுகனும் புயல் வண்ணப் பண்ணவனும் 
காமன்னு புரந்தரனுங் கடவுளரும் புடை நெருங்க 
இருகோட்டுக் கிடைந் தவிடு கிடையவர்பல் லாண்டிசைப்ப 
ஒரு கோட்டு மழகளிறு மிளங்கோவு முடன்போத 
அம்பொன்மணி மதிற்றில்லை நடராச னணிமறுகில் 
செம்பொன்மணிப் பொலந்திண்டேர்த் திருவுலாப் போதுங்கால் . 


- தாழிசை 
( 1 ) பாரித்த பேரண்டஞ் சிறுபண்டி கொளப்பெய்து 

வாரித்தண் புனற்றுஞ்சு மாலுக்கு மால் செய்வீர் 
வேரித்தண் குழலார்கை வளைகொள்ள விழைந்தேயோ 
பூரித்து வீங்குவதும் புயமென்பார் சிலமாதர் . 


AAAA - NAAA = 4 * 


. 


செய்யுள் எண் 37 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 
பின் முரண் 

மற்றொருசார் 
சுருதிற் கடையே கடையினை பின் கடைக் கூழையுமென் 
றிரணத் தொடைக்கு மொழியரிடைப்புண ரென்பதுவே . 

காரிகை 40 
பின் முரண் ஆலது , இரண்டாம் சீர்க்கண்ணும் , நான்காம் சீர்க்கண்ணும் மறுதலைப் 
படத் தொடுப்பது . 

-- காரிகை 40 இன் உரைப்பகுதி 


* 


. 


- 


தரவு மூன்றடிச் சிறுமை 
சுருங்கிற்று மூன் றடி யேனைத் தரவு 

காரிகை 2 
அம்போதரங்கலொத்தாழிசைக் கலிப்பாவும் , வண்ணகவொத்தாழிசைக் கலிப்பாகம் 
ஒழித்து அல்லாத கலிப்பாவிற்குத் தரவு மூன்று அடியே சிறுமை , 

- காலினக 42 இன் உரைப்பகுதி 
தாழிசை இரண்டடிச் சிறுமை 

தாழிசைப்பாச் 
சுருங்கிற் றிரண்டடி யோக்கம் ரெட்டி 

காரிகை 42 


. 


பொதுவகையால் தாழிசை சொல்லிப் போந்தாராயினும் , தாழிசைகட்கு இரண்டு 
அடி சிறுமை . நான்கு அடி பெருமை , இடை மூன்று அடியானும் வருவது . 

- காரிகை 42 இன் உரைப்பகுதி 
சித -9 


34 


( 2 } சொன்மாலை தொடுத்தணிந்த தொண்டர்க்குத் துணைவராய் 

நன்மாலைக் குழலியர்பா னள்ளிருளிற் செலவல்லீர் 
பன்மாத ருயிர்கொள்ளல் பழியன்றே பகைகொள்ளும் 
வின்மார னுயிருண்ட விழிக்கென்பார் சிலமாதர் . 


( 3 ) அங்கமலன் முடைத்தலையே பலிக்கலனா வையமிடும் 

மங்கையர்க ணலங்கவர்வான் பலிக்குழலு மாதவத்தீர் 
தங்கலர் தங் கியமும்மைப் புரமன்றே தலையன் பின் 
நங்கையர்தம் புரமுமது நகைக்கென்பார் சிலமாதர் . 


- ஈரடிஅம்போதரங்கம் -- 


அருங்கலை கவர்ந்து நீ ரளிக்கப் பெற்றதும் 
இருங்கலை யினிதெமக் கென்ப ரோர்சிலர் . 
நன்னிறங் கவர்ந்து நீர் நல்கப் பெற்றதும் 
பொன்னிற மினிதெனப் புகல்வ ரோர்சிலர் . 


--நாற்சீர் ஓரடி அம்போதரங்கம் 


தேரினை நோக்கியே திரிவர் சிற்சிலர் 
ஏரினை நோக்கியே யெழுவர் சிற்சிலர் 
தாரினை நோக்கியே தளர்வர் சிற்சிலர் 
மாரினை நோக்கியே மருள்வர் சிற்சிலர் . 


- முச்சீரோரடி அம்போதரங்கம் - 
நலனழிந்து நிற்பார் சிலர் . 
நாண்டுறந்து நிற்பார் சிலர் . 
கலனழிந்து நிற்பார் சிலர் . 
கண்கலுழ்ந்து நிற்பார் சிலர் . 


-இருசீர் ஓரடி அம்போதரங்கம்- . 


பாடு வார்சிலர் . 
ஆடு வார்சிலர் . 
பரவு வார்சிலர் . 
விரவு வார்சிலர் . 


35 


வாடு வார்சிலர் . 
ஓடு வார் சிலர் . 
மகிழு வார்சிலர் . 
புகழு வார்சிலர் . 


--- தனிச்சொல்- 


ஆங்கொருசார் 


- சுரிதகம்- 


முதிரா விளமுலை மழலையந் தீஞ்சொல் 
மங்கை மற்றிவ ணங்குலக் கொழுந்து 
கணங்குழை யவரொடும் வணங்கின ணிற்பச் 
சோர்ந்தது மேகலை நெகிழ்ந்த தோள்வளை 
சாந்தமுங் கரிந்தது தரளந் தீந்தன 
இவ்வா றாயின ளிவளை செவ்விதின் 
ஆம்பற் பூவின் முல்லையு முகைத்தில 
இளையோள் சாலவு மம்ம 
முதியோள் போலுங் காம நோய்க்கே . 


இது தாழிசை தனிச்சொற்கிடையே நால்வகை அம்போதரங்கமும் 
பெற்று வருதலின் அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா . இதன் முதற்கண் 
பேதைமீர் பேதையீர் என அடி கூனாய் வந்தவாறு காண்க . 

58 


58. அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பா 


நீர்த்திரைபோல் 
மரபொன்று நேரடி முச்சீர் குறணடு வேமடுப்பின் 
அரவொன்று மல்கு லதம்போ தரங்கவொத் தாழிசையே . 

காரிகை 30 
கரையாரக் கரைசார ஒருகாலைக்கொருகால் சுருங்கி வரும் நீர்த்தரங்கம் போல, 
நாற்சீரடியும் , முச்சீரடியும் , இருசீரடியும் ஆகிய அசையடிகளைத் தாழிசைக்கும் , தனிச் 
சொற்கும் நடுவே தொடுத்துத் தரவு , தாழிசை, அம்போதரங்கம் , தனிச்சொல் , சுரிதகம் 
என்னும் ஐந்து உறுப்பு உடைத்தாய் வருவது அம்போதரங்க வொத்தாழிசைக் கலிப்பா . 

- காரிகை 30 இன் உரைப்பகுதி 
அடி கூனாய் வரல் 


கொள்க . 


கொச்சகக் கலியுள் ஓர் அடி முழுதும் கூனாய் வரப்பெறும் ; அவை சிறப்பில எனக் 

- காரிகை 43 இன் உரைப்பகுதி 


36 


வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 


-தரவு- 


59 தொல்லுலகம் படுசுடிகைச் சுடர்மணி விளக்கேந்தும் 

பல்பொறிய படவரவு மடுபுலியும் பணிசெய்ய 
அந்தர துந் துமிமுழங்க வமரர்மலர் மழைசிந்த 
இந்திரனு மலரவனுங் கரியவனு மேத்தெடுப்பச் 
சூடகத் தளிர்ச்செங்கைத் துணைவி துணைக் கண்களிப்ப 
ஆடகத் திருமன்றத் தனவரத நடஞ்செய்வோய் . 


-தாழிசை 


( 1 ) முன்மலையுங் கொலைமடங்க லீருரியு மும்மதத்த 

வன்மலையின் கடமலையின் முடையுடலின் வன்றோலும் 
பொன்மலையின் வெண்டுகிலுங் கருமுகிலும் போர்த்தென்ன 
வின்மலையும் புயமலையின் புறமலைய விசித்தனையே . 


( 2 ) கடநாக மெட்டும்விடங் கானாக மோரெட்டும் 

தட நாக மவையெட்டுந் தரித்துளபூந் துகிலொன்றும் 
உடனாக வடல்புரியுங் கொடுவரியி னுடுப்பொன்றும் 
அடனாக வரவல்குற் கணிகலையா யசைத்தனையே . 


( 3 ) வருநீலப் புயன்மலர மலரிதழிக் கண்ணியையும் 

அரு நீல முயற்களங்கம் அகன்றமதிக் கண்ணியையும் 
கருநீலக் கண்ணியுமை செங்கைவரு கங்கையெனும் 
திருநீலக் கண்ணியையுஞ் செஞ்சடைமேற் செறித்தனையே . 


-அராகம் 


( 1 ) கறைவிட முகவெரி கனல்விழி யொடுமிளிர் 

பிறையெயி றொடுமிடல் பெறுபக டொடுமடல் 
எறுழ்வலி யொடுமுரு மிடியென வருமொரு 
மறலிய துயிர்கொள மலர் தரு கழவினை . 


( 2 } உலகமொ டுயிர்களு முலை தர வலம்வரும் 

மலர்மகள் கொழுநனு மகபதி முதலிய 
புலவரு மடிகளொர் புகலென முறையிட 
அலைகடல் விடமுன மமுதுசெய் தருளினை . 


-இருசீர் ஓரடி அம்போதரங்கம் .. 

பெண் 

37 
( 3 ) விசையிலெம் மிறைவியும் வெருவர விரசத 

அசலம் தசைதர வடல்புரி தசமூக 
நிசிசரன் மணிமுடி நெறுநெறு நெறுவென 

வசையில் பொன் மலாடி மணிவிர னிறுவினை . 
( 4 ) இலவிதழ் மதிநுத லிர தியோ டிரதம 

துலைவற நடவிரு மொருவனும் வெருவர 
அலைகட னெடுமுர சதிர் தர வெதிர்வரு 
சிலைமத னனையடல் செய , நுதல் விழியினை . 

--ஈரடிஅம்போதரங்கம்- 
அருவமு முருவமு மாகி நின்றுமவ் 
வருவமு முருவா மகன் று நின்றனை . 
சொல்லொடும் பொருள்களாய்த் தோன்றி நின்று மச் 
சொல்லையும் பொருளையுந் துறந்து நின்றனை . 

நடி அம்போதரங்கம் 
அத்தலம் விழைந்தவர்க் கறமு மாயினை , 
பொன்னலம் விழைந்தவர் பொருளு மாயினை . 
இன்னலம் விழைந்தவர்க் கின்ப மாயினை . 
மெய்ந்நலம் விழைந்தவர் வீடு மாயினை . 

-முச்சீரோரடிஅம்போதரங்கம் 
முத்தொழிலின் வினைமுதல் நீ , 
மூவர்க்கு முழுமுதல் நீ . 
ரத்தொழிலு மிறந்தோய் நீ . 
இறவாத தொழிலினை நீ 
இருவிசும்பின் மேயோய் நீ , 
எழில்மலரின் மிசையோய் நீ . 
அரவணையிற் றுயின்றோய் நீ . 

ஆலின்கீழ் அமர்ந்தோய் நீ . 
பெரியை நீ . சிறியை நீ. 

ஆணு நீ . 
அரியை நீ . எளியை நீ . 

அறமு நீ . 

மறமு நீ . 
விண் 

மண்ணு நீ. வித்து நீ . விளைவு நீ . 
பயனு நீ . பகையு நி . உறவு நீ . 

--தனிச்சொல் 

எனவாங்கு 
பரு . சித -10 


பண்ணு 


ணு நீ . 
ணு நீ . 


38 


-சுரிதகம்- 


கற்பனை கழன்றநின் பொற்கழ லிறைஞ்சுதும் 
வெண்மதிக் கடவுண் மீமிசைத் தவழ்தரத் 
தண்முகிற் குலங்க டாழ்வுறப் படி தலிற் 
செங்கா லன்னமும் வெண்மருப் பேனமும் 
கீழ்மே றுருவ வாரழற் பிழம்பாய் 
நின்ற நின் றன்மையை யுணர்த்தும் 
பொன் றிகழ் புலியூர் மன்றுகிழ வோனே . 


இது தாழிசை அம்போதரங்கட்கிடையே அராகவுறுப்புப் பெற்றுக் காதி 
யுறுப்பு ஆறும் குறைவின்றி வந்தமையான் வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா . 
இவ்வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் , அம்போதரங்க ஒத்தாழிசைக் 
கலிப்பாவிற்கும் சிறுமை பெருமையின்றி ஆறடித்தரவே வந்தவாறுங் காண்க . 


ஒத்தாழிசைக் கலிப்பா முற்றும் . 


59. வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 


அசையடி முன்ன ரராகம்வந் தெல்லா வுறுப்புமுண்டேல் 
வசையறு வண்ணக வொத்தா ழிசைக்கலி 


--- காரிகை 31 


அம்போதரங்க உறுப்பிற்கும் தாழிசைக்கும் நடுவே அராக உறுப்புப்பெற்று , தரவு , 
தாழிசை. அராகம் , அம்போதரங்கம் , தனிச்சொல் , சுரிதகம் என்னும் ஆறு உறுப்பினையும் 
உடைத்தாய் வரும் எனின் , அது வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பா எனப்படும் , 


2 


-காரிகை 31 இன் உரைப்பகுதி 


வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் 
சி றுமை பெருமையின்றி ஆறடித் தரவு 


இருமூன்றடியே 


தரங்கக்கும் வண்ணகக் குந்தர வாவது 


காரிகை 42 


அம்போதரங்க வொத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் , வண்ணகவொத்தாழிசைக் கலிப் 
பாவிற்கும் பெருக்கம் சுருக்கம் இல்லை ; ஆறு அடியே தரவு ஆவது . 

- காரிகை 42 இன் உரைப்பகுதி 


அற்புத மணிமன்றில் அடிகணின் னடியுன்னார் 

39 

வெண்கலிப்பா 
60 சேல்செய்த மதர்வேற்கட் சிலைசெய்த சுடிகைநுதல் 

மால் செய்த குழற்கோதை மகிழ்செய்ய நடஞ்செய்யும் 
தருணவிளம் பிறைக்கண்ணித் தாழ்சடையெம் பெருமானின் 
கருணைபொழி திருநோக்கிற் கனியாத கன்னெஞ்சம் 
வாமஞ்சான் மணிக்கொங்கைக் கொசிந்தொல்கு மருங்குலவர் 
சாமஞ்சால் கடைநோக்கிற் கரைந்துருகா நிற்குமால் 
அவ்வண்ண மாறி நிற்ப தகமென்றா லகமகம்விட் 
டெவ்வண்ண மாறி நிற்ப தின்று . 

இது கலித்தளை தட்டுத் துள்ளலோ சைத்தாய் வெண்பாவே போல் 
( ந்தமையான் வெண்கலிப்பா . 

60 
61 

பைக் கடல் விட மென்னும் வடவைத்தீ யெழவஞ்சி 
நொஎன வடிவீழ்ந்தார்க் குதவிலர் நாணார்கொல் 
கைத்தல வபையத்தர் வரதத்தர் கை செய்யாச் 
சித்திர மன்ன சிலர் . 


இது பிற தளை விரவிவந்த வெண்கலிப்பா . இதனுள்ளே நொ எனக் 
குற்றெழுத்து விட்டிசைத்தவழித் தனியே நின்று முதற்கண் நேரசையாயிற்று . 
அவ்விட்டிசை வல்லொற்றோடு ஒத்து எதுகையாய் நடத்தலின் இது விட்டிசை 


வல்லொற்றெதுகை . 


61 


. 


60 . வெண்கலிப்பா 

வான் றளை தட் 
டிசைதன தாகியும் வெண்பா வியைந்துமின் பான்மொழியாய் 
விசையறு சிந்த டியா லிறு மாய்விடின் வெண்கலியே 

காரிகை 31 
கலித்தளை தட்டு , 

கலியோசை தழுவியும் , வெண்டளை தட்டு , வெள்ளோசை 
தழுவியும் வந்து , 

ஈற்றடி முச்சீரான் இறும் எனின் , அது வெண்கலிப்பா என்றும் , 
கலிவெண்பா என்றும் வழங்கப்படும் . 

- காரிகை 3 இன் உரைப்பகுதி 


61. விட்டிசை வல்லொற்றெதுகை 

• நிரக்கும் எதுகை என்று சிறப்பித்தவதனால் , விட்டிசை வல்லொற்றெதுகை 
என்றும் , விட்டிசைமோனை என்றும் வேண்டுவாரும் உளர் எனக்கொள்சு 


வல்லொற்று அடுத்தாற்போல விட்டிசைத்த குற்றெழுத்தினோடு புணர்ந்தமையால் 
விட்டிசை வல்லொற்றெதுகை. 

- தாரிகை 41இன் உரைப்பகுதி 


40 


கலிவெண்பா 


62 தொடலைக் குறுந்தொடித் தோகாய் நம் பாவை 

படலைச் சிறுமுச்சி யுச்சிப் பசுங்கிள்ளை 
பேதைக் குழும்பொதுடு நென்னற் பொழுதின்கண் 
வீதிக்கே நின்று விளையாட் டயருங்கால் 
அஞ்சனக் கண்ணாளுந் தாமு மணி தில்லைச் 
செஞ்சடைக் கூத்தனார் வெள்விடை மேற் றோன்றலும் 
உண்ணெக் குருக வெதிர்ப்பட் டுடையானைக் 
கண்ணிற் பிணித்து மனத்திற் கொடுபுக் 
கிறைவளை சிந்த வணிதுகில் சோர்ப் 
பிறரறியா வண்ணம் புணர்ந்தும் புணராள் போல் 
மையுண்கண் ணீர்சோரச் சோர்தலும் வார்குழலார் 
கைகோத் தெடுத்துக் கடிமனை கொண்டுய்ப்பப் 
பைந்தண் குளிரி படுத்துக் கிடத்தலும் 
செந்தீப் பிழம்பிற் கிடத்திச் செருச்செய்வ 
தந்தோ கொடிதுகொடி தென்செய்தீ ரன்னைமீர் 
பொன்னஞ் சிலையே சிலை பாப் புரமெய்தான் 
தண்ணென் கடுக்கை கொணர்ந்தாரோ தம்மினென 
மின்றந்த நுண்ணிடையா யெங்கோன் விரைத்தொங்கல் 
தன்றந்தை தாளெறிந்தாற் கன்றித் தராரென்றேற் 
கன்றே பகைநோக் களித்தாண்மற் றம்ம 
சிறியாள் பெரும்பித் தறிந்திருந்துஞ் செவ்வி 
அறியா துரைத்தே னது . 


இது செப்பலோசைத்தாய் ஒரு பொருணுதலி அவ்வாறு வந்தமையால் 
கலிவெண்பா. 

62 


வெண்கலி முற்றும் , 


maatraா metriramaattrruar ன . 


62. கலிவெண்பா 


60 ஆம் செய்யுளின் இலக்கண அடிக்குறிப்பே இதற்கும் உரியதாகும் . 


இது வெண்டளை தட்டு , வெள்ளோசை தழுவி , ஒரு பொருண்மேல் 
வந்தமையால் , கலிவெண்பா. 

--காரிகை ஒன் உரைப்பகுதி 


41 


கொச்சகம் 


தரவு கொச்சகம் 


63 அடி கொண்ட குனிப்பன்றே யரி பிரமர் முதலானோர் 

முடிகொண்ட தலைவணக்கின் குனிப்பெல்லா முறைமுறைபோய்க் 
கடிகொண்ட பொழிற்றில்லை நடராசன் கழற்காலிற் 
குடி கொண்ட படிபோலு மிடத்தாளிற் குஞ்சிதமே . 


இது கலித்தளை தட்டுத் தனிச்சொற் சுரிதகமும் பெறாது தனியே வந்த 
தரவு கொச்சகம் . 

63 


64 


மல்லாண்ட திரடிண்டோ ணடுமுதலு மணி நாவிற் 
சொல்லாண்ட மறைமுதலும் பலராங்குத் தொலைவெய்த 
பல்லாண்டு செலச்செல்லா விளையோரும் பனிப்பெய்த 
அல்லாண்ட நள்ளிருளில் அழலாடுந் தொழிலினையே . 


63-68 தரவு கொச்சகம் , தர விணைக் கொச்சகம் , சிஃறாழிசைக் கொச்சகம் , 

பஃறாழிசைக் கொச்சகம் , மயங்கிசைக் கொச்சகம் . 


தரவே தரவிணை தாழிசை தாமுஞ் சிலபலவாய் 
மரபே யியன்று மயங்கியும் வந்தன 

வான் பெயர் கொச்கமே . 


--காரிகை 32 


ஒரு தரவு வந்தும் , இரண்டு தரவு வந்தும் , தாழிசை சில வந்தும் , தாழிசை பல 
வந்தும் , தரவு . தாழிசை, அராகம் , அம்போதரங்கம் , தனிச்சொல் , சுரிதகம் என்னும் ஆறு 
உறுப்பும் தம்முள் மயங்கியும் , வெண்பாலினோடும் , ஆசிரியத்தினோடும் மயங்கியும் வரு 
வன எல்லாம் கொச்சகக்கலிப்பா என்று பெயரிட்டு வழங்கப்படும் . 


• சொல்லின் முடிவி னப்பொருண் முடித்தல் என்பது தந்திரவுத்தி ஆகலின் , தரவு 
கொச்சகம் முதலாகிய அவ்வப்பெயரானே வழங்கப்படும் . எனக் கொள்க . 


ஒரு தரவு வந்தால் தரவு கொச்சகக்கலிப்பா என்றும் , தரவு இரண்டாய் வந்தால் 
தரவிணைக் கொச்சகக் கலிப்பா என்றும் , சில தாழிசை வந்தால் சிஃறாழிசைக் கொச்சகக் 
கலிப்பா என்றும் , பல தாழிசை வந்தால் பஃறாழிசைக் கொச்சகக்கலிப்பா என்றும் , 
தம்முள் மயங்கியும் பிறவற்றினோடு மயங்கியும் வருவன எல்லாம் மயங்கிசைக் கொச்சகக் 
கலிப்பா என்றும் வழங்கப்படும் . 


தாமும் என்று மிகுத்துச் சொல்லியவதனால் , தனிச்சொல்லும் , சுரிதகமும் 
யிடை வரப்பெறும் , எனக்கொள்க , 

- காரிகை 32 இன் உரைப்பகுதி 
பரு . சித -11 


42 


--தனிச்சொல்- 


அதனால் 


--சுரிதகம் 


பல்பே ரூழி செல்லினு மடிகட் 
கொல்லையுஞ் செல்லா தாகு மாகலின் 
அளவில் கால மலக்கணுற் றுழலுமென் 
தளர்வு நோக்காய் போலு நோக்கின் 
கருணைசெய் தருளா யல்லை 
அருணலம் பழுத்த வாடல்வல் லோயே . 


இது தனிச்சொற் சுரிதகம் பெற்றுவந்த தரவு கொச்சகம் . 


64 


தரவிணைக் கொச்சகம் 


65 ( 1 ) குழை தூங்கு கழைமென்றோட் கோமாரி கொலைக்கண்கள் 

இழைதூங்கு முலைக்கண்வைத் தேணெய்தா நாணெய்த 
உழை தூங்கு மயிலேங்க வுருமுத்தீ யுக நக்கு 
மழைதூங்கு பொழிற்றில்லை மணிமன்று ணடஞ்செய்வோய் . 


( 2 ) மீனேற்றின் றுவசத்தான் றனிதுஞ்ச விழித்தோய்நின் 

ஆனேற்றின் அவசமோ வடலேற்றி னூர்தியோ 
கானேற்ற பைங்கூழின் கவளமாக் கணத்தின்கண் 
வானேற்ற பகிரண்டம் வாய்மடுக்க வல்லதே . 


-தனிச்சொல் 


எனவாங்கு 


- சுரிதகம் - 


பைந்துழாய் மவுலிப் பண்ணவ னுவப்பு 
அந்தணர் பழிச்சவு மறத்தின் புங்கவன் 
முனியான் முனிவன் போலும் 
அனைய தன்றே யான்றோர் கடனே . 


இது தரவிணைக்கொச்சகம் . 


85 


சிஃறாழிசைக் கொச்சகம் 


-தரவு 


66 மறை தங்கு திருமன்றி னடங்கண்டு மகிழ்பூத்துக் 

கறை தங்கு பட வரவ மிமையாது கண் விழிப்பக் 
குறை தாங்கு கலை நிறைவிற் கோளிழைக்குங் கொல்லென்று 
நறை தங்கு தலையுவவு நிரம்பாது நிரப்பெய்தும் 
பிறை தங்கு சடைக்கற்றைப் பெரும்பற்றப் புலியூரோய் . 


-தனிச்சொல்- 
எனவாங்கு 


--தாழிசை 
1 வெள்ளெருக்குங் கரும்பாம்பும் பொன்மத்து மிலைச்சியெம் 
துள்ளிருக்கும் பெருமானின் திருமார்பி னுறவழுத்தும் 
கள்ளிருக்குங் குழலுமையாள் முலைச்சுவட்டைக் கடுவொடுங்கும் 
முள்ளெயிற்ற கறையாவ முழையென்று நுழையுமால் . 


--தனிச்சொல் ... 


அதா அன்று 


--தாழிசை 
2 சிலைக்கோடு பொரு மருப்பிற் புகர்முகனின் திருமார்பில் 

முலைக்கோடு பொருசுவட்டைக் கண்டு நின் முழவுத்தோள் 
மலைக்கோடி விளையாடும் பருவத்து மற்றுத்தன் 
கொலைக்கோடு பட்டவெனக் குலைந்துமனங் கலங்குமால் . 


உதனிச்சொல் 


அதா அன்று 


--தாழிசை 
3 விடமார்ந்த சுடரிலை வேல் விடலை நின் மணிமார்பின் 
வடமார்ந்த முலைச்சுவட்டைக் கண்டு தன் மருப்பெந்தை 
தடமார்பம் விடர்செய்யச் சமர்செய்தான் கொல்லென்று 
கடமாவெங் கவுட்சிறுகட் கயாசுரனை வியக்குமால் . 


-தனிச்சொல் 


அதனால் 


--சுரிதகம் 
சிலைமுகங் கோட்டுமச் சில்லரித் தடங்கண் 
முலைமுகங் கோட்டின ணகுமால் 
மலைமுகங் கோட்டு நின் மற்புய மறைந்தே 

இது தரவு ஒன்றும் தாழிசை மூன்றும் இடையிடை தனிச்சொல்லும் 
பெற்றுச் சுரிதகத்தால் இறுதலின் , சிஃறாழிசைக் கொச்சகம் . 

66 


பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா 


-தரவு 
67 ஒருநோக்கம் பகல்செய்ய வொருநோக்க மிருள் செய்ய 

இருநோக்கிற் றொழில்செய்துந் துயில் செய்து மிளைத்துயிர்கள் 
சருநோக்கா வகைகருணைக் கண்ணோக்கஞ் செய்ஞ்ஞானத் 
திருநோக்க வருநோக்க மிருநோக்குஞ் செயச்செய்து 
மருநோக்கும் பொழிற்றில்லை மணிமன்றுள் நடஞ்செய்வோய் , 


--தாழிசை 


சடிக்கமலப் பார்வைவைத்துங் கண்ணனார் காணாநின் 
அடிக்கமல முடிக்கமல மறியாதே மறிதுமே . 
2 முத்தொழிலின் முதற்றொழிலோன் முடியிழந்தான் தலையிழந்த 

அத்தொழிலிற் கெனிற்றமியே மறிதொழிற்கும் வல்லமே . 
3 இருக்கோல மிட்டுமின்னு முணராதா லெந்தைநின் 

திருக்கோல மியாமுணர்ந்து சிந்திக்கக் கடவமே . 
4 நான்மறைக்குந் துறைகண்டார் தோளிழந்தார் நாவிழந்திங் 

கூன் மறைக்க மறைப்புண்டே முய்த்துணர்வு பெரியமே . 
5 

தாமடிகண் மறந்துமறித் தலைகொண்டார் கலைவல்ல 
மாமடிகள் யாமடிகள் மறவாமை யுடையமே . 
6 பலகலையுங் குலமறையும் பயின்றுணர்ந்தும் பயன் கொள்ளா 
துலகலையுஞ் சிலகலையு முணராதே முணர்துமே . 


- தனிச்சொல் 
அதனால் 


- சுரிதகம் - 
அம்மநின் றன்மை யெம்மனோ ருணர்தற் 
கரிதே யெளிதே யாதல் 
பெரிதே கருணை சிறியே மாட்டே , 
இது பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா , 


67 


மயங்கிசைக் கொச்சகக் கலிப்பா 


38 


-தரவு 
1 சூன் முகத்த சுரிமுகங்கள் நிரைத்தார்ப்பத் தொடுகடல்வாய் 
வான் முகத்த மழைக்குலங்கள் மறிபுனல்வாய் மடுத்தென்னக் 
கான் முகத்த மதுகரத்தின் குலமீண்டிக் கடிமலர்வாய்த் 
தேன் முகக்கும் பொழிற்றில்லைத் திருச்சிற்றம் பலத்துறைவோய் . 


2 புற்புதமுந் தொலைவெய்த நிலையெய்தாப் புலையுடம்பின் 

இற்புதவு துறந் திறவா இன்பவீ டெய் தவொரு 
நற்பதவு திறந்தன்ன நறும்பொதுவின் அங்கையுடன் 
அற்புதவு மானந்த நடம்பயிலும் அறவோய்கேள் . 


தாழிசை 


1 எவ்விடத்தில் எப்பொருளும் ஒருங்குண்ண விருக்கு நீ 

வெவ்விடத்தை யெடுத்தமுது செய்ததுமோர் வியப்பாமே . 
2 எண்பயிலா உலகடங்க ஒருநொடியில் எரித்திடு நீ 

விண்பயிலும் எயில்மூன்றும் எரித்தது மோர் வீரமே . 
3 பெருவெள்ளப் பகிரண்டத் தரித்திடு நீ பெயர்த்துமலை 

பொருவெள்ளப் புனற்கங்கை தரித்ததுமோர் புகழாமே . 
மாயையினால் அனைத்துலகு மயக்கு நீ மாமுனிவர் 
சேயிழையார் சிலர் தம்மை மயக்கியதோர் சிறப்பாமே . 
5 மே தக்க புவனங்கள் தொலைத்திடு நீ வெகுண்டாய்போல் 

மா தக்கன் பெருவேள்வி தொலைத்ததுமோர் வன்மையே . 
6 ஓருருவாய் நிறைந்தநீ ஒருவர்க்கன் றுணர்வரிய 
பேருருவொன் றுடையையாய் நின்றதுமோர் பெருமையே 


4 


1 அறிவினி லறிபவ ரறிவதை யலதொரு 

குறியினி லறிவுறு குறியினையலை. 
2 உளவையி னுளவள வுணர்வதை யலதுரை 

அளவையி னளவிடு மளவினையலை . 
3 அருவெனி னுருவமு முளையுரு வெனிலரு 

வுருவமு முளையவை யுபையமுமலை . 
4 இலதெனி லுள துள தெனிலில திலதுள 

தலதெனி னின துரு வறிபவரெவர். 
பரு . சித -12 


- தாழிசை- 


1 எத்தொழிலுங் கரணங்கள் இறந்த நினக் கிலைனயந்து 

மெய்த்தொழில்செய் வதுமடிகேள் விளையாட்டு நிமித்தமே . 
2 சீராட்டு நினக்கிலையச் சீராட்டுஞ் சிறுமருங்கும் 

பேராட்டி விளையாட்டுன் பெயர்த்தாகி நடந்ததே . 
3 மெய்த்துயரம் உயிர்க்கெய்தும் விளையாட்டும் உலகின்ற 

அத்திருவுக் கிலையதுவும் அவர் பொருட்டே யாமன்றே , 
4 இன்னருளே மன்னுயிர்கட் கெத்தொழிலும் ஈன்றெடுத்த 

அன்னை முனி வதுந்தனயர்க் கருள்புரிதற் கேயன்றே 
5 எவ்வுருவு நின்னுருவு மவளுருவு மென்றன்றே 

அவ்வுருவும் பெண்ணுருவும் ஆணுருவு மாயவே . 
6 நின்னலா தவளில்லை யவளல்லால் நீயில்லை 
என்னினீ யேயவனும் அவளுமா யிருத்தியால் , 


-தனிச்சொல் 


அதனால் 


- இருசீர் ஓரடி எட்டு அம்போதரங்கம் -- 


தந்தை நீ . தாயு நீ . தமரு நீ . பிறரு நீ . 
சிந்தை நீ . உணர்வு நீ . சீவன் நீ . யாவு நீ . 


- தனிச்சொல்- 


எனவாங்கு 


-சுரிதகம் - 


நெஞ்சசுங் குழைந்து நெக்குநெக் குருகநின் 
குஞ்சித சரண மஞ்சலித் திறைஞ்சுதும் 
மும்மலம் பொதிந்த முழுமலக் குரம்பையில் 
செம்மாந் திருப்பது தீர்ந்து 
மெய்ம்மையிற் பொலிந்த வீடுபெறற் பொருட்டே . 


இது மயங்கிசைக் கொச்சகம் . 


68 


கொச்சகக்கலி முடிந்தது . 


கலிப்பா முற்றும் . 


கலியினம் 


கலித்தாழிசை 


69 செல்லார் பொழிற்றில்லைச் சிற்றம் பலத்தெங்கள் 

பொல்லா மணிபைப் புகழ்மினோ வம்மின் புலவீர்காள் 
முத்தேவர் தேவை முகிலூர்தி முன்னான 
புத்தேளிர் போலப் புகழ் : மினோ வம்மின் புலவீர்காள் . 
ஆங்கற் பகக்கன் றளித்தருளுந் தில்லை வனப் 
பூங்கற் பகத்தைப் புகழ்மினோ வம்மின் புலவீர்காள் . 


இது இரண்டடியாய் ஒருபொருள் மேல் மூன்றடுக்கி ஈற்றடி மிக்கு வந்த 
கலித்தாழிசை. 

69 


70 இருகூற் றுருவத் திருத்தண் பொழிற்றில்லை 

ஒருகூற்றின் கூற்றை உணராய் மடநெஞ்சே 
ஒருகூற்றின் கூற்றை உணரா யெனின் மற்றப் 
பொருகூற்றந் தோற்றப் புலம்பேல் வாழி மடநெஞ்சே. 


இஃது இடை மடக்காய் ஈற்றடி மிக்குவந்த நான்கடிக் கலித்தாழிசை. 70 


71 


காளி யாடக் ச.னலுமிழ் கண்ணுதல் 
மீளி யாடுதல் பாருமே 
மீளி யாடல் வியந்தவள் தோற்றெனக் 
கூளி பாடிக் குனிப்பதும் பாருமே பாருமே . 


இஃது இரண்டாமடி குறைந்து இடை மடக்காய் ஈற்றடி மிக்கு வந்த 
நான்கடிக் கலித்தாழிசை 

71 


69-71 . கலித்தாழிசை 
அடிவரை யின்றி யளவொத்து மந்தடி நீண்டிசைப்பிற் 

- காரிகை 33 
கடிதலில் லாக்கலித் தாழிசை யாகும் . 

ரண்டு அடியும் , பல அடியும் வந்து , ஈற்றடி மிக்கு , ஏனையடி தம்முள் அளவு 
ஒத்தும் , ஒவ்வாதும் வருவது கலித்தாழிசை 

அளவு ஒத்தும் என்ற உம்மையால் , ஈற்றடி மிக்கு ஏனையடி ஒவ்வாது வரப் 
பெறும் எனவும் கொள்க . கடிதல் இல்லாக் கலித்தாழிசை என்று சிறப்பித்தவதனால் , 
ஒரு பொருள் மேல் மூன்று அடுக்கி வருவது சிறப்புடைத்து , தனியே வரப்பெறும் ஆயினும் , 
எனக்கொள்க . 

--காரிகை 33 இன் உரைப்பகுதி 


. 


48 


கலித்துறை 
72 பானற் கருங்கட் பசுந்தோகை யோகப் பயன் றுய்ப்பவத் 

தேனக் கலாகொன்றை சாரூப் பியந்தந்த செயலோர்கிலார் 
ஊனக்கணிதுபீளை யொழுகும் புறக்கண் ணுளக்கண்ணதாம் 
ஞானக்க ணேயாத னல்கும் பிரான் தில்லை நடராசரே . 
இது நெடிலடி நான்காய் வந்தமையால் கலித்துறை . 

72 
கட்டளைக் கலித்துறை 
73 செவ்வாய்க் கருங்கட்பைந் தோகைக்கும் வெண்மதிச் சென்னியற்கும் 

ஒவ்வாத் திருவுரு வொன்றே யுளதவ் வுருவினைமற் 
றெவ்வாச் சியமென் றெடுத்திசைப் பேமின் னருட்புலியூர்ப் 
பைவாய்ப் பொறியர வல்குலெந் தாயென்று பாடுதுமே . 

இது நேரசை முதலாகிய கட்டளைக் கலித்துறை. இதன் முதலடி 
முரணடுக்கி வந்தமையான வழிமுரண் டொடை . 

73 


. 


72. கலித்துறை 

கலித்துறையே 
நெடிலடி நான் காய் நிகழ்வது 

--காரிகை 33 
ஐஞ்சீரடி நான்காய் வருவது கலித்துறை. --காரிகை 33 இன் உரைப்பகுதி 


73 , 74 . கட்டளைக் கலித்துறை 

நேரசை முதலா கிய காரிகை , ஏற்று ஒழித்து , ஓர் அடிக்கு எழுத்துப் பதினாறும் , 
நிரையசை முதலாகிய காரிகை , ஒற்று ஒழித்து , ஓர் அடிக்கு எழுத்துப் பதினேழும் , எனக் 
கொள்க . 


என்னை . 

அடியடி தோறு மைஞ்சீ ராகி 
முதற்சீர் நான்கும் வெண்டளை பிழையாக் 
கடையொரு சீரும் விளங்கா யாகி 
நேர்பதி னாறே நிரைபதி னேழென் 

றோதினர் கலித்துறை போரடிக் கெழுத்தே . 
என்றார் ஆகலின் . 

--காரிகை இன் உரைப்பகுதி 
வழிமுரண் , வழியெதுகை 

இன்னும் ஒருக்கப் பெயரான் உரைக்கப்படும் என்று சிறப்பித்தவதனால் , 
பாவினங்கள் எல்லாத் தொடையானும் வரும் என் றார் ஆயினும் , பெரும்பான்மையும் 
தலையாகு மோனனயின் திரிந்தும் . தலையாகெதுனகயின் திரிந்தும் லாரா எனவும் , செந் 
தொடை ஒழித்து , எல்லாத் தொடைக்கும் இனவெழுத்து வரத் தொடுப்பதூஉம் , வழி 
யெதுகை வரத் தொடுப்பதூஉம் , வழிமுரண் வரத் தொடுப்பதூஉம் சிறப்புடைத்து 
எனவும் கொள்சு. 

- காரிகை 41 இன் உரைப்பகுதி 


49 


74 கரும்புஞ் சுரும்பும் அரும்பும் பொரும்படைக் காமர்வில் வேள் 

இரும்புங் கரைந்துரு கச்செய்யு மாலிறும் பூதிதன்றே 
விரும்பும் பெரும்புலி யூரெம்பி ரானருள் மேவிலொரு 
துரும்பும் படைத்தழிக் கும்மகி லாண்டத் தொகுதியையே . 


இது நிரையசை முதலாகிய கட்டளைக் கலித்துறை . இதன் முதலடி . . 

74 
வழியெதுகை. 


கலிவிருத்தம் 


75 


கூகா வென்று (சரைப்பதல் லாற்சமன் 
வாவா வென்னில் வரேமென வல்லிரே 
தேவே சன்பயில் தில்லையி னெல்லையிற் 
சேர்வீ ரேலது செய்யவும் வல்லிரே . 


இஃது அளவடி நான்காய் வந்தமையாற் கலிவிருத்தம் . 


75. கலிவிருத்தம் 


நேரடி யீரிரண்டாய் 
விடினது வாகும் விருத்தம் 


கா 


பாரிகை-33 


நாற்சீரடி நான் காய் வருவது கலிவிருத்தம் . 


- காரிகை 33 இன் உரைப்பகுதி 


நெடிலெதுகை, நெடில்மோனை 
வருக்கம் நெடில் இனம் வந்தால் எதுகையும் மோனையுமென் 
றொருக்கப் பெயரால் உரைக்கப்படும் 


காரிகை 4 / 


வருக்கவெழுத்தும் , நெடிலெழுத்தும் . இனவெழுத்தும் , எதுகையும் மோனையுமாய் 
வந்தால் , அவை வருக்கவெதுகை , நெடிலெதுகை , இனவெதுகை எனவும், வருக்கமோனை . 
நெடில்மோனை, இனமோனை எனவும் பெயரிட்டு வழங்கப்படும் , 

இரண்டாம் 
எழுத்து ஒன் றாதாயினும் , இரண்டாம் எழுத்தின் மேல் ஏறிய நெடில் ஒப்புமை நோக்கி , 
நெடிலெதுகை என்று வழங்கப்படும் . 


முதல் எழுத்து ஒன்றாதாயினும் , முதல் எழுத்தின் மேல் ஏறிய நெடில் 
ஒப்புமை நோக்கி , நெடில்மோனை என்று வழங்கப்படும் . 

பரு . சித-13 


50 


இஃது அடிதோறும் இரண்டாமெழுத்து நெட்டெழுத்து வரத் தொடுத்த 
மையால் நெடிலெதுகை. முதலெழுத்து நெட்டெழுத்தே வரத் தொடுத்தமையால் 
நெடின்மோனையுமாம் . மூன்றாமடியும் நான் காமடியும் முதலெழுத்து அனு 
வெழுத்தாய் வந்தமையின் அனுமோனை . 

75 


கலிப்பாவினம் முற்றிற்று , 


வஞ்சிப்பா 


குறளடி வஞ்சிப்பா 


76 வையமீன்ற மறைக்கிழவனும் 

கொய் துழாய் மவுலிக் குணக்கொண்டலும் 
தருவார் நீழல் தார்வேந்தனும் 
வரன்முறைதாழ்ந்து வாழ்த்திசைப்ப 
மைதீருணர்வின் மழமுனிவனும் 
பையரவரசும் பணிந்திறைஞ்ச 
இமையம்பயந்த இளங்கொடியொடும் 
தமனியப்பொதுவில் தாண்டவம்புரி 
தில்லைவாண நின் திருவடிக்கீழ்ச் 
சொல்லுவதொன்றிது சொலக்கேண்மதி 


செய்யுள் எண் 75 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


அனுமோனை 
இனவெழுத்துப் பெற்று , மோனை முதலாகிய தொலடயும் , தொடை விகற்பமும் ... 
இனவெழுத்து ஆம் ஆறு ; 


தானம் ஒத்த குறிலும் நெடிலும் தம்முள் இலம் ஆம் . 
அகர ஆகார ஐகார ஒளகாரங்கள் தம்முள் இனம் ஆம் 
இகர ஈகார எகர ஏகாரங்கள் தம்முள் இனம் ஆம் . 
உகர ஊகார ஒகர ஓகாரங்கள் தம்முள் இளம் ஆம் 


ஒற்றினுள் : 
சகர தகரங்கள் தம்முள் இனம் ஆம் . 
ஞகர நகரங்கள் தம்முள் இனம் ஆம் . 
மகர வகரங்கள் தம்முள் இனம் ஆம் . 


இவற்றை அனு என்று வழங்குவாரும் உளர் , 


51 


கமலலோசனன் கண்படுக்கும் 
அமளியை நின்மருங் காதரித்தனை 
செங்கேழ் நறுநுதல் திருமகளொடும் 
அங்கவன் உறை தரும் ஆழிச் சேக்கையைப் 
புலிக்கால்முனிவரன் புதல்வனுக்கு 
நலத்தகுகருணையின் நயந்தளித்தனை , அவன் 


அதனால் 
பாயலும் அமளியும் இன்றி மன்ற நின் 
வாயிலின் நெடுநாள் வைகின னைய 
அத்திரு மனையவற் களித்திநின் 
மெய்த்தொழி என்றே வீடு நல்குவதே . 


க 


4 


இது குறளடி வஞ்சிப்பா. இதன் அடி முதற்கண் ணே பொதுச் சீர் பதி 
னாறும் வந்தன . 

தார்வேந்தனும் எனவும் , குணக்கொண்டலும் எனவும் , 
மறைக்கிழவனும் எனவும் , தாண்டவம்புரி எனவும் வஞ்சிச்சீர் நான்கும் 
வந்தன . இதனுள்ளே அங்கவன் உறைதரும் ஆழிச் சேக்கையை எனவும் 
ஆசிரியவடி அருகி வந்தது . அவன் என வஞ்சியீற்றின்கண் அசைகூனாய் 
வந்தது . 

76 


76 , 77 


குறளடிவஞ்சிப்பா , சிந்தடி வஞ்சிப்பா 

தனிச்சொல் வந்து 
மறைதலில் வாரத்தி னாலிறும் வஞ்சி . 

காரிகை 34 
குறளடி வஞ்சிப்பாவும் , சிந்தடி வஞ்சிப்பாவும் தனிச்சொல் பெற்று , ஆசிரியச் சுரி 
தகத்தால் இறும் . 

- காரிகை 34 இன் உரைப்பகுதி 
நிரையான் இறும் 
வகுத்த வஞ்சிக்குரிச்சீர் 

காரிகை 6 
நிரையசை இறுதி ஆகிய மூவசைச்சீர் நான்கும் வஞ்சியுரிச்சீர் எனப்படும் . 

- காரிகை 6 இன் உரைப்பகுதி 
இக்குறளடி வஞ்சிப்பாவிறுள் நாலசைச்சீர் பதினாறும் அடிதோறும் முதற் 
கண்ணே வந்தவாறு கண்டுகொள்க . 

- காரிகை இன் உரைப்பகுதி 
வஞ்சிக்கு மூன்றடி இழிபு 

--காரிகை 14 
வஞ்சிப்பாவிற்கு மூன்று அடியே சிறுமை . 

காரிகை 14 இன் உரைப்பகுதி 


வஞ்சியென்னும் 
ஒண்பா அடிகுறள் சிந்தென் றுரைப்ப ஒலிமுறையே 


52 


சிந்தடி வஞ்சிப்பா 
77 கடித்தாமரைக் கண்ணன்விழிக் கமலந்தர 

அடித்தாமரைச் சுடர்ப்பருதி யருந்தருளின 


அதனால் 


புதுமலர்ப் பொழிற்றில்லை வாண 
உதவியின் வரைத்தோ வடிகள் கைம் மாறே . 


இது சிந்தடி வஞ்சிப்பா . 


77 


வஞ்சிப்பா முற்றும் . 


செய்யுள் எண் 76 , 77 இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


நண்பா அமைந்த நலமிகு தூங்கல் . 


- காரிகை 21 


வஞ்சிப்பா இருசீரடியானும் முச்சீரடியானும் வரப்பெறும் என்று சொல்லுவர் 
புலவர் . 
வஞ்சிப்பா தூங்கலோ சையான் வரும் . 

--காரிகை 21 இன் உரைப்பகுதி 


வஞ்சிப்பா வினுள் ஆசிரிய அடி பயிலல் 


வஞ்சி மருங்கின் எஞ் சா அகவல் 
நண்ணும் 


--காரிகை 39 


வஞ்சிப்பாவினுள் ஆசிரியவடியும் கலியடியும் விரவி வரப்பெறும் . 

எஞ்சா அகவல் என்று சிறப்பித்தவதனால் . வஞ்சியுள் ஆசிரியவடி பயின்று வரும் . 
கலியடியும் வெள்ளடியும் அருகி அன்றி வாரா எனக்கொள்க . 

காரிகை 39 இன் உரைப்பகுதி 


வஞ்சியீற்றின் கண் அசை கூனாய் வரல் 
பொருளோ டடிமுதல் நிற்பது கூன் அது வேபொருந்தி 
இருள்சேர் விலாவஞ்சி ஈற்றினும் நிற்கும் 


--காரிகை 43 


அடிமுதற்கண் பாவினது பொருளைத்தழுவித் தனியே நிற்பது கூன் எனப்படும் . 
அக்கூன் வஞ்சிப்பாலினது அடியின் இறுதிக்கண்ணும் நிற்கப்பெறும் , ஈற்றினும் என்ற 
உம்மையால் , வஞ்சிப்பாவின் அடி நடுவிலும் கூன் வரப்பெறும் , எனக்கொள்க . இருள் 
சேர்விலா வஞ்சி என்று சிறப்பித்தவதனால் , வஞ்சியடியின் நடுவுர் . இறுதியும் அசை 
கூனாய் வருவது சிறப்புடைத்து , சீர் கூனாய் வரினும் உகர இறுதியாகிய நேரீற்று இயற் 
சீராய் அல்லது வார , எனக்கொள்க. 


அசைச்சீர் எல்லாப் பாவினுள்ளும் அருகி அல்லது கூனாய் வாராது எனக்கொள்க . 
எனவே , வெண்பா , ஆசிரியம், கலி என்னும் இவற்றின் இடையும் , இறுதியும் கூன் ரெப் 
பெறாது , எனக் கொள்க . 

--காரிகை 43 இன் உரைப்பகுதி 


வஞ்சியினம் 
வஞ்சித்தாழிசை 


1 பிணியென் பெயராமே 
தணிவின்று தவஞ்செய்வீர் 
அணிமன்ற லுமைபாகன் 
மணிமன்று பணியீரே . 


2 


என்னென்று பெயராமே 
கன்னின் 

று தவஞ்செய்வீர் 
நன்மன்ற லுமைபாகன் 
பொன் மன்று பணியீரே , 


3 அரிதென்று பெயராமே 
வரை நின்று தவஞ்செய்வீர் 
அருமன்றி லுமைபாகன் 
திருமன்று பணியீரே . 


இது குறளடி நான்காய் ஒரு பொருள்மேல் மூன்றடுக்கி வந்தமையான் 
"வஞ்சித்தாழிசை. 

78 
வஞ்சித்துறை 


79 


பொன் செய்ம் மன்றில்வாழ் 
கொன்செய் கோலத்தான் 
மின்செய் தாடொழார் 
என்செய் கிற்பரே . 


79 


இது குறளடி நான்காய் வந்தமையால் வஞ்சித்துறை . 


78. வஞ்சித்தாழிசை 

காரிகை 34 
குறளடி நான்கின மூன்றொரு தாழிசை 

இருசீரடி நான்காய் மூன்று செய்யுள் ஒரு பொருள் மேல் அடுக்கி வருவன வஞ்சித் 
தாழிசையாம் , 

--காரிகை 34 இன் உரைப்பகுதி 
79. வஞ்சித்துறை 

வஞ்சித் 
துறையொரு வாது தனிவரு மாய்விடின் 

காரிகை 3 
இரு சீரடி நான்காய் ஒருபொருள் மேல் ஒன்றாய்வருவது வஞ்சித்துறை 

--காரிகை 14 இன் உரைப்பகுதி 


54 


வஞ்சிவிருத்தம் 
SU ஒன்றி னம்பர லோகமே 

ஒன்றி னம்பர லோகமே 
சென்று மேவருந் தில்லையே 
சென்று மேவருந் தில்லையே , 


இது சிந்தடி நான்காய் வந்தமையால் வஞ்சிவிருத்தம் . 


வஞ்சிப்பாவினம் முற்றும் , 


மருட்பா 


புறநிலை வாழ்த்து மருட்பா 


81 


அரசியல் கோடா தரனடியார்ப் பேணும் 
முரசியல் தானைவேல் மன்னர் -- பரசோன் 
கழலிணை பொதுவில்காப் பாக 
வழிவழி சிறந்து வாழியர் பெரிதே . 


இது முன்னர் வெண்பாவும் பின்னர் அகவலும் புற நிலை வாழ்த்தாய் 
வருதலின் புறநிலை வாழ்த்து மருட்பா , வெள்ளடியும் ஆசிரியவடியும் சம 
மாகலின் இது சமனிலை . 

81 


80. வஞ்சி விருத்தம் 


சிந்தடி நான் ( கு ) 
விருத்தம் 


அறைதரு காலை 


காரிகை 34 


முச்சீரடி நான்காய் வருவது வஞ்சிவிருத்தம் . 


- காரிகை 34 இன் உரைப்பகுதி 


81-84 மருட்பா , புற நிலை வாழ்த்து மருட்பா , கைக்கிளை மருட்பா , 
வாயுறை வாழ்த்து மருட்பா , செவியறிவுறூஉ மருட்பா. 

பண்பார் புறநிலை பாங்குடைக் கைக்கிளை வாயுறைவாழ்த் 
தொண்பாச் செவியறி வென்றிப் பொருண்மிசை யூனமில்லா 
வெண்பா முதல்வந் தகவல்பின் னாக விளையுமென்றால் 
... மருட் பாவென்னும் வையகமே . 

- காரிகை 35 


புறநிலை வாழ்த்தும் , கைக்கிளையும் , வாயுறை வாழ்த்தும் , செவியறிவுறூஉம் 


55 


கைக்கிளை மருட்பா 


82 பருந்தளிக்கு முத்தலைவேற் பண்ணவற்கே யல்ல 

விருந்தளிக்கும் விண்ணோர் பிறர்க்கும் - திருந்த 
வலனுயர் சிறப்பின் மன்ற வாணனக் 
குலமுனி புதல்வனுக் கீந்த 
அலைகட லாகுமிவ் வாயிழை நோக்கே . 


இதுவும் அவ்வாறே கைக்கிளைப் பொருள்மேல் வருதலின் கைக்கிளை 
மருட்பா . வெள்ளடி குறைந்து ஆசிரியவடி மிகுதலின் இது வியனிலை . 82 


வாயுறை வாழ்த்து மருட்பா 


83 வம்மின் நமரங்காள் மன்றுடையான் வார்கழல்கண் ( டு ) 

உய்ம்மின் உறுதி பிறிதில்லை --மெய்ம்மொழிமற் 
றென்மொழி பிழையா தாகும் 
பின்மொழி நுமக்குப் பெரும்பயன் தருமே. 


இது வாயுறை வாழ்த்து மருட்பா. 


83 


செய்யுள் எண் 81-84இன் அடிக்குறிப்புத் தொடர்ச்சி 


என்னும் நான்கு பொருள் மேலும் வெண்பா முதலாக , ஆசிரியம் ஈறாக வரும் எனின் , 
அதனை மருட்பா என்று வழங்குவர் புலவர் , 

-காரிகை 35 இன் உரைப்பகுதி 


81 , 82 சயனிலை, வியனிலை 


பாங்குடைக் கைக்கிளை என்று சிறப்பித்தவதனால் .. 


வெண்பாவடியும் , ஆசிரியவடியும் ஒத்துவருவன சமனிலை மருட்பா என்றும் , 
ஒவ்வாதன வியனிலை மருட்பா என்றும் வழங்கப்படும் என்றும் கொள்க . 

- காரிகை 35 இன் உரைப்பகுதி 


56 


செவியறிவுறூஉ மருட்பா 


84 


வாழ்த்துமின் தில்லை நினைமின் மணிமன்றம் 
தாழ்த்துமின் சென்னி தலைவற்கு - வீழ்த்த 
புறநெறி யாற்றா தறநெறி போற்றி 
நெறிநின் றொழுகுதிர் மன்ற 
துறையறி மாந்தர்க்குச் சூழ்கட னி துவே . 


இது செவியறிவுறூஉ மருட்பா . 


84 


மருட்பா முற்றும் . 


சிதம்பரச் செய்யுட்கோவை முற்றும் . 


குமரன் துணை . 


முத்துக்குமார சுவாமி தேசிகன் பாதார விந்தமே கெதி , 


அருஞ்சொற் குறிப்புரை 


( எண் - பாடல் எண் ] 


1. பூங்கொன்றைக் கண்ணியான் அழகிய கொன்றைமலர் மாலையைத் 
தரித்த சிவபெருமான் . ஆங்கொன்றைக் கண்ணியவர் - ஆங்கு ஒன்றைக் 
கண்ணியவர் . ஒன்று- வீடுபேறு . கண்ணியவர் -- கருதியவர் . பொன் 
மன்று - தில்லைப் பொன்னம்பலம் . இறைஞ்சிடுக் - வணங்கிடுக . 


2. மாதவன் - பெரிய தவத்தைஉடையோன் .. உலகு உலகத்திலுள்ள 
சான்றோர் . தாள்காணார் - சிவபெருமானுடைய திருவடியைக் காணாத .. ( அடி 
முடி தேடியதில் ) திருமால் . நாணுக்கொள் - வெட்கங்கொள்ளுமாறு . 

3. கண்ணுதல் - நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் . வெல் கூற் 
றின் தோற்றம் கொளல் -பிறரை வெல்லும் எமனின் வடிவத்தைக் காண்பது , 


மாலை 


மாலை . 


4. கண்ணி- அடையாள மாலை . 

- திருமுடியிற் சுற்றப்பட்ட 
ஆரம் - மாலை . திருவரை- திரு அரை - அரை - இடுப்பு . பொரு 
புயம் - போர் செய்தலில் வல்ல புயம் . கங்கணம் - கடகம் . 
5 . 

கறை - நஞ்சு . திங்கள் - இங்கே ) பிறை . இறைவி --உமாதேவி . 
நறுநுதல் - நெற்றி . கைமான் - சிவபெருமானது கையிலுள்ள மான் . காற் 
புலி- காலாற் புலியாகிய வியாக்கிரபாதர் . அம்மான் விழிமானைக் கண்டு 
அந்த மான்போன்ற உமாதேவியின் மான் வீழியைக்கண்டு: 

வணங்கு - வளைந்த . சிறுமருங்குல் - சிறிய இடை . பேரமர்க் 
கண் - பெரிய செவியுடன் போர் புரிகின்ற கண் . மாதாணங்கு - உமாதேவி . 
நிணங்காலு முத்தலைவேல் - மாமிகமொழுகும் சூலம் . இணங்காது - பொருந் 
தாது . 


6 . 


. 


7. வள்ளல் 

சிவபெருமான் . கபாலம் பிரமனது . தலையோடு . 
காணூஉ - கண்டு . புரத்தை - உடம்பை . 

இரும்புண்டரீகபுரத்து , பெரிய 
சிதம்பரத்தில் . அரும்புண்டரீகத்து அயன் - அரியதாமரை மலர்மேல் 
எழுந்தருளியுள்ள பிரமன் . 

8 . கூற்றங் குமைத்த குரை கழற்கால் - எமனை உதைத்த சிவபெரு 
மானின் திருவடி . தோற்றம் - பிறவி , ஏற்றினான்- இடப வாகனத்தை 
யுடையான் . 

பரு . சித -15 


58 


யாக்கை - உடல் . 


9. திரைகள் - அலைகள் . 
களே ! 


நமரங்காள் - நம்மவர் 


10. திருமன்றம் 


பொன்னம்பலம் . 


11. பூந்தண் பசுந்துழாய்ப் போது-- அழகிய குளிர்ச்சி பொருந்திய 
பசிய துளசி மலர் . நறா - தேன் . தேவன் - திருமால் . தேவி -- உமாதேவி . 
காந்தன்- கணவன் , காமுறார் --விரும்பமாட்டார்கள் . பாந்தள் முடிச்சூடும் 
பூ- ஆதிசேடன் திருமுடியில் தாங்கியுள்ள பூமி ( யில் பிறத்தலை ) . 


- 


12. புனலழுவம்- நீர்ப்பரப்பு . உடைந்து - மலர்ந்து ஓர் தாள் 
ஊன்றி - ஒரு தண்டை ஊன்றி ( ஒற்றைக் காலில் நின்று . ) வனசங்காள் 
தாமரை மலர்களே !. 

செய்தவ நீர் - நீர்செய்தவம் ( நீங்கள் செய்யும் தவம் . ) 
பொருவிடையோன போர் செய்கின்ற இடபத்தையுடைய சிவன் . தெய்வப் 
புலியூரை ஒப்பாள் தெய்வத்தன்மை வாய்ந்த - தில்லையைப் போலும் பொலி 
வினை உடையாள் . 


13. வேதம் துறைசெய்தான் வேதத்தை வகைப்படுத்திய வியாசர் . 
மெய்துணியான் கை துணிந்தான்-உண்மைப்பொருளை அறியா தவனாய்க் கை 
வெட்டப்பட்டான் . பேதுற்றும் வெஃகேம் பிற - மற்றைத் தெய்வங்களை 
மயங்கியும் விரும்பமாட்டேம் . 


14. செம்மல் - சிவ பெருமான் . எம்பெருமாட்டி - உமாதேவி . 


15. ஆடகச் செம்பொன் பொன்னில் ஒருவகை . 

பாடகம் - மகளிர் 
காலில் அணியும் ஓர் அணிகலன் . சிறடி - சிறிய அடி . பாகத்தான் - 
உமா 
தேவியை ஒருபாகமாகக் கொண்ட சிவபெருமான் . சூடகம் - கை வளை . கேள் 
வன் 

- கணவன் . கூற்று -- எமன் . 


- 


16. - பேதுற்றார்- மயக்கமடைந்தோர் . போதம் படரும் - சிவஞானம் 
பரவும் . போது அம்பு அடரும் - மலரம்பு பாயும் . (சிலேடை ) . 


17. காமர் உயிர் செகுக்கும் கண் - மன்மதனுடைய உயிரை அழிக் 
கும் நெற்றிக்கண் . மாதர் நலனழிக்குங் கண்- பெண்கள் நலனைக் கெடுக் 
கின்ற இடத்திருக்கண்ணாகிய சந்திரன் . மாதருக்கு இன்னா இரவொழிக்குங் 
கண்- பெண்களுக்குத் துன்பந்தரும் இரவை அகற்றும் வலத் திருக்கண்ணாகிய 
சூரியன் . சிவபெருமானின் முக்கண் இயல்பு கூறப்பட்டது . 


18. செக்கர்- சிவப்பு , முக்கண் ஒருவன் - சிவபெருமான் , இருசுடர் 
சூரிய சந்திரர் . 


59 


19. வெல்கொடியும் ஆனேறு 
இடபக்கொடி . கண்டம் - கழுத்து . 


சிவபெருமானது வெற்றிக்கொடியும் 


கை . 


20. கருந்தாது கொல்லும் - இரும்பை அடிக்கின்ற . கருங்கை - வலிய 

வல்விலங்கு - வலிய கால் தளை . திருந்தாதார் - பகைவர் . 
செயலொடுங்கி நிற்க , களி தூங்கி -- மகிழ்ச்சிகொண்டு . 


தூங்க 


21. மதன் - மன்மதன் . ஒன்னார் - பகைவர் . 

ஒன்னார் - பகைவர் . பொன்னெயில் தீமடுத் 
தது- திரிபுரம் எரித்தது . பூமிசையோன் - பிரமதேவன் . கூர் உகிர் - கூரிய 
நகம் . அடித்தலம் -- பாதம் . ஏற்றான் - இடபவ கனத்தையுடைய சிவன் . 
பரசு - மழு . பினாகம் - வில் . சேப்ப 

சேப்ப - சிவக்க , என் - எதற்காக .. 


22 . மறிபுனல் - மேலுங் கீழுமாக அலைகள் மடங்கும் நீர் . 

ஊன் . 
உடல் , அளியோங்கள் செல்வம் --எளிய எங்களது செல்வம் . புலன் - அறிவு . 
மா நாடகம் - திருநடனம். 


23. வண்டு , சுரும்பு , ஜிமிறு -- வண்டின் வகைகள் . இதழி நறுங் 
கண்ணி- கொன்றைமலர் மாலை . எண்டோள் முக்கண்ணான் - சிவபெருமான் . 
அண்டர்கள் - தேவர்கள் . மறலி - எமன் . கொடிறு உடைக்கும் - கன்னத்தை 
உடைக்கும் . உருகீர்கொல்லம்- மன முருகமாட்டீர்களோ ! 


24. கங்கை - கங்காதேவி , கண்மலர் சாத்த - கண்பார்வை செலுத்த. 
கருங்குவளை செங்குவளை- குவளை மலர் வகைகள் . பசப்பு 


25. கம்பம் - கட்டுத்தறி . கரடம் - யானை மதம் . களிற்றின் கபாய் - 
யானைத் தோலாகிய பெருஞ்சட்டை . அம்பை - அம்பிகை , சிவகாமி அம்மை . 


26. கூற்றம் குமைக்க வரு முன் - எமன் நம்மை வருத்த வருமுன் . 


27. உம்பர்பெருமான் - தேவதேவன் , சிவன் . 


சடிலம் - சடை . 


28. மழுவலத்தன் - மழுப்படையை வலத்திருக்கரத்திலே ஏந்திய சிவ 
பெருமான் . தார் வேட்ட - மாலையை விரும்பிய. மான்- மான் போன்ற தலைவி , 


29. அம்பொன் மேரு - அம்பொன் மேருமலை போன்ற சிவபெருமான் . 


30. கம்பை மா நதி-காஞ்சிபுரத்திலுள்ள கம்பாநதி . சிறுகன்னி- 
காமாட்சியம்மை , உம்பர்கோன்விடை - சிவபெருமானின் இடபம் . 


31. கன்னி 

கன்னி - உமாதேவி , 


60 


32. பிடி - பெண்யானை . களிறு - ஆண்யானை . 
சிவபெருமான் . கன் 

விநாயகர் . 


முக்கட்களிறு 


33. எம் அன்னை - உமா 

உமாதேவி . 
சிவபெருமானுக்கு உமாதேவியார் போகசத்தியாயிருத்தலின் மனைவி 
யெனவும் , சத்தி சிவத்தை உதிப்பித்தலின் தாயெனவும் , சிவஞ்சத்தி என்னும் 
வேறுபாட்டில் முன்னர்ச் சிவமும் பின்னர்ச் சத்தியுமாய் உதித்தலின் . தங்கை 
யெனவும் , சிவத்தினின்றும் சத்தி உதித்தலின் மகளெனவும் கூறப்படுவார் . 


34. அம்பேர் உண் கண்ணார்க்கு- அம்பையொத்த மையுண்ட விழி 
களையுடைய பெண்களுக்கு . 

ஏறு - இட்பம் . 

வாள்நேர் - வாளை ஒத்த . 
சோள் ஆர் - வருத்துதலைச் செய்யும் , 


35. பரசிருக்குந் தமிழ் - தேவார்ம் . 
மழுவாயுதம் . நமனார் - எமன் . 


பரசு - பராவுதல் . 


பரக 


36. பவத்தொடர்பு - பிறவித்தொடர்பு, படர்தரும்- வந்து சேரும் . 


37 . 

கூற்றிருக்கும் . அடலாழிக் குரிசில் - திருமால் . 
உ - மாதேவி . 


குழற்கோதை 


தவன் . 


38. உருஅலன் - உருவம் இல்லா தவன் . அருஅலன் - அருவம் இல்லா 

பரவை - பரவை நாச்சியார் . இருவருக்கும் .-பிரமதேவருக்கும் திரு 
மாலுக்கும் . பாவலன் - சுந்தர மூர்த்தி நாயனார் . 


39. அங்கட் கமலத் தலர்கமல மேயீரும் - அழகிய இடத்தைபுடைய 
நீரில் மலர்கின்ற தாமரை மலரில் விரும்பி உறைகின்ற பிரமதேவரும் , வெங்கட் 
சுடிகை விடவரவின் மேயீரும் --- கொடிய . கண்களையும் , உச்சி மணியையும் 
விடத்தையுமுடைய பாம்பின் மேல் யோக நித்திரை புரியும் திருமாலும் . 
மூர்த்திகளாகவும் சிவபெருமானே விளங்குகிறார் என்பது பாடலின் கருத்து . 


மும் 


40. சமன் யமன் : அஞ்சல் - அஞ்சற்க : எனும் சொல் , மஞ்சு இவர் 
இஞ்சி - மேகம் ஏறித் தவழ்கின்ற மதில். நஞ்சம் அயின்றார் - நஞ்சையுண்டு 
தேவர்களைக் காத்த சிவபெருமான் . 


41. பச்சிளங்கொடி - சிவகாமியம்மை . 
தரு - சிவபெருமான் . 


செக்கர் வார்சடைக் கற்பகத் 


42. கோடரங்கள்- குரங்குகள் . 

முசு - ஒருவகைக் குரங்கு . வெரீஇ 
பயந்து . தழீஇ- தழுவி . தலைஇ - பெய்து . 


-- 


61 . 


43. தண்ணென் - குளிர்ச்சி அமைந்த . கடுக்கை - கொன்றை மலர் . 
கண்ணீர் - கள் நீர் - தேனாகிய நீர் . கலுழ்தர - சிந்த சிவபெருமான் வெண் 
மதியாகிய வேறொரு மாலையைச் சூடுவதால் கொன்றை கண்ணீர் சிந்தியது 
எனும் பொருளும் , உள்ளமை காண்க .. வெண் மதிக் கண்ணி சூடும் - வெண்மதி 
யாகிய மாலையைச் சூடும் . கண்ணுதற்கடவுள் - நுதலில் (நெற்றியில் ) கண்ணை 
யுடைய சிவ பெருமான் . பொது - அம்பலம் சபை . விண்மிசைப் போகிய 
வீடு - சொர்க்க பதவிக்கும் மேலான முத்திப்பேறு . 


44. மாயிரு விசும்பு - மிகப் பெரிய ஆகாயம் . தூ -தூய . பாயிருள் 
சீக்கும் - பரந்த இருளை அகற்றும் , பனிமதிக் கண்ணி- குளிர்ந்த பிறைமாலை . 
மின்செய் கொண்மூ - மின்னலை வெளிப்படுத்தும் மேகம் : வெள்ளி வீழ் 
வீழ்ப்ப - வெள்ளிவிழுதை வீழ்த்துவது போல் மழைபொழிய. புலியூர்மன்று - 
தில்லைப் பொன்னம்பலம் . மிழற்ற - ஓசையெழுப்ப . பரம நாடகம் - மேலான 
திருநடனம் . இருவரைக் காட்டும் - பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகிய இருவருக் 
கும் காட்டும் .. ஐம்முகம் - ஐந்து முகங்களையுடைய சிவபெருமான் கரு 
மிடறு - விடந் தங்கியதால் கறுத்த கண்டம் . 


45. சிவகங்கை - சிதம்பரத்திலுள்ள பத்துத் தீர்த்தங்களுள் ( புனித நீர் 
நிலை ) சிறந்ததாகிய சிவகங்கை தீர்த்தம் . புலியூர் - சிதம்பரம் . அம்பலக் 
கூத்தன்.- பொன்னம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமான் . 


46. சத்தம் - ஒலி ; இங்கே திருவைந்தெழுத்தின் ( பஞ்சாட்சரத்தின் ) 
ஒலி . அத்தம் - அர்த்தம் - பொருள் அனந்தன் , கண்கள் - ஆதிசேடனது 
கண்கள் ; இங்கே பாம்புருவாகிய பதஞ்சலியாரின் கண்கள் . கண்களே காதுக 
ளாகி ஒலியுருவை அறியும் என்க... 


47. சிற்றம்பலம் - ஞானசபை . நடிக்கும்.- நடனமாடும் . திங்கள் - 
பிறை . புனல்மங்கை- கங்கை . வாணுதல் - ஒளிபொருந்திய நெற்றி . 


நித்திலம் - முத்து . 


ஒக்குமால் -ஒத் 


பேரம்பலம் - பெரிய சபை . 
திருக்கும் . 


சிற்றம்பலம் , பேரம்பலம் , பொன்னம்பலம் ஆகியன சிவபெருமான் 
நடம்புரியும் , சிதம்பரத்திலுள்ள வெவ்வேறு அம்பலங்கள் . 


48. கங்குல்மேகம்- இருண்ட மேகம் . தலைக்கலன் - தலையில் அணி 
யும் . அணி ( பிறை ) . ஆகம் பகுந்தளித்த - உடம்பினில் பாதியை இறைவன் 
உமாதேவிக்குப் பகிர்ந்தளித்த ( அர்த்தநாரீசுவரன் ) . மாகம் - வானம் . 

பரு . சித -16 


62 


49. மாயிரு ஞாலம் -மிகப்பெரிய உலகம் . நாயகன் -சிவபெருமான் . 
பொன்னுலகை நல்கிற்று - தேவலோகத்தைப் பாதுகாத்தது . ( தேவர்களுக்கு 
உயிர் அளித்தது . ) அ.றாதேல் - ஆலகால விடத்தை உண்டு கறுப்பு நிறத்தை 
அடையாதிருப்பின் . அமரர் சேயிழை மாதருக்கு - தெய்வ மகளிருக்கு 


50 . உன்னா முனம் - நினைத்தற்கு முன்பே , மின் ஆம் என - மின்ன 
போகுமென்று கூறும்படி . நிலையில் யாக்கை- நிலையற்ற உ.டம்பு . கிழம் 
மூதிர் அமையத்து - கிழப்பருவம் முற்றிய சமயத்தில் . ஐ வளி பித்து எனும் - 
சிலேட்டுமம் வாதம் பித்தம் என்று சொல்லப்படும் . கடலில் திரையென - கட 
லின் அலைபோல . உடலில் திரை - உடலில் உண்டாகும் தோற்சுருக்கம் .. 
கலியா நின்றன -பெருகுகின்றன . அயில் முக்குடுமிப் படை - கூர்மையான 
திரிசூலம் ( கூற்றுவனின் திரிசூலப்படை ) . எயிறு அலைத்து 

- பற்களைக் 
கடித்து . அழல் விழித்து- நெருப்புத் தோன்ற விழித்து. உயிர் உண 
களைக் கொல்ல . திரியா நின்றது ( கூற்றம் ) - திரிந்துகொண்டிருக்கின்றான் 
( கூற்றுவன் . ) விண்டாங்ககலுபு - ஆங்கு விண்டு அகலுபு - அவ்விடத்திலிருந் 
தும் பிரிந்து நீங்கி . மின்பொலி - மின்னல் பொலியும் . குஞ்சித கமலம் -- 
வளைந்த திருவடி . விண்மிசை உலகு- சுவர்க்க பதவியின் மேலதாகிய வீடு 


உயிர் 


- 


பேறு . 


51. புத்தேள் - சிவபெருமான் . தலைகள் - பிரமதேவர் , திருமால் ஆகி 
யோரின் தலைகள் . அங்கட் கமலம் அழகிய இடமகன்ற தாமரை மலர் . 
அயனும் மாலும் - பிரம்மனும் திருமாலும் . 


52. கனம்- மேகம் . டைங்காவில் பசுமையான சோலையில் , கமுகு 
பாக்கு மரம் . தரளம்-கமுகின் பாளை . 

. பவளம் - கமுகின் பழம் . புனம் 
முல்லை நிலம் . கொன்றை பொன் சொரிதர- கொன்றை மரம் பொன் போன்ற 
பூக்களைச் சிந்த . ஓர் ஆனந்த மாக்கடல் - சிவபெருமான் . அனம் - அன்னம் . 
உமாதேவியார் , ஏழ் பொழிற்கும் - ஏழு உலகங்களுக்கும் ; ஏழு சோலைகளுக் 
கும் . ஓர் பலம் - ஒருபயன் , ஒரு பழம் . 


53. கோமுனிவர் - தலைமைபெற்ற முனிவர்கள் . முதுமறைப் பனுவல் 
பழைமையா கிய வேதநூல். பரப்பிரமம்- மேலான கடவுள் . நடம் நவிற்று 
பு பியூரன் - திருநடனம் செய்கின்ற நடராசப்பெருமான் . சடிலம் - சடை . 
கோடு- கொம்பு . எடுப்ப - எடுக்கும் பொருட்டு . மத மாமுகன் - விநாயகர். 
மூகக்கை - தும்பிக்கை . தூமதி- தூய நிலா . பணிப் பகை -- பாம்பாகிய பகை 
வன் . வர நதிப் புக - கங்கை நதியில் புகுந்தோட . 


-- 


54. அருக்கன் - சூரியன் . வளி - வாயு , காற்று . 

யமானன் இய 
மானன் . 

எண்வகை றுப்பின் வடிவு அட்ட மூர்த்தம் . ஒருவன் 


63 


சொல்வேனோ!, சொல் 


சிவபெருமான் . ஒருத்தி- உமாதேவி , என்கோ - என் 
கேன்- சொல்லுவேன் . 


55. குலாவரும் - விளங்குகின்ற . அணங்கு அனார் - அணங்கு அன்ன 
பெண்கள் . முயக்கு - தழுவுதல் . களம் - கள்ளம் . முனம் - முன்னம் . கேண் 
மின் - கேளுங்கள் . துளங்கு - அசைகின்ற . தழங்க- ஒலிப்ப . சோ தியான் - 
சோதி ( ஒளி ) வடிவானவன் . அணி பூதியான் -- திருநீற்றை அணிந்தவன் . 
உமைபா தியான் - உமாதேவியைத் தம் உடலின் பாதியிடத்தில் கொண்ட சிவ 
பெருமான் . சேவடி . - சிவபெருமானின் திருவடி . யமன் விடுத்த பாசமும் 
அடுத்த பாசமும் - எமனால் விடப்பெற்ற பாசக்கயிற்றையும் தொடர்ந்துவரும் 
பாசபந்தங்களையும் . 


56. கணிச்சி - மழுவாயுதம் . கட்கடைப்படைக்கு இளைத்த - கடைக் 
கண்ணாகிய படைக்கலத்திற்கு வலியிழந்த. முத்தலைப்படை- திரிசூலம் . 
எம் அத்தர் - எம் தலைவராகிய சிவபெருமான் . முக்கண் நக்கர் - சிவபெருமான் . 
நித்திலம் - முத்து . வேள் - மன்மதன் . அத்திரம் - அஸ்திரம் - மலரம்பு . 


57. கொன்செய்த - பெருமையாகச் செய்யப்பெற்ற . 
கலை 

மேகலை . 
மருங்குல் - இடை . பெருந்தேவி - சிவகாமவல்லியம்மை . குளிர்ப்ப - குளிரும் 
படியாக . 


முருகுயிர்க்கும் - வாசனை வீசும் . நறுந்தெரியல் -- நல்ல மாலை . 
பொருகயல் - ( கண்ணாகிய ) போர் செய்கின்ற கயல் மீனுக்கு . 

புதுவெள்ளப் 
புணரி - புதிய நீர் வெள்ளத்தையுடைய கடல் . 

தேன்மறிக்கும் வெறித்தொங்கல் - தேன் வழிந்து ஒழுகும் நறுமண 
மாலை . அறற்கூந்தல் - கருமணலை ஒத்த கூந்தல் . மான் மறி- மான்கன்று 
( மான் கன்றின் கண் ) . புறவம் - காடு , முல்லை நிலம் . 


பிறையளிக்கும் - பிறை போன்ற பேரமர்க்கண் சிறையளி பெரிய 
போர்செய்யும் கண்ணாகிய சிறகுகளையுடைய வண்டு . பொதும்பர் 

பொதும்பர் - சோலை . 


மதுவிரி கோதை மடவரல் - தேன் திகழும் மாலையணிந்த கூந்தலை 
யுடைய உமாதேவி . கூத்து - நடனம் . 


58. தரவு பேதைமீர் -- பேதைப் பருவமுடைய பெண்களே ! பூமன்னு 
திசைமுகன்- தாமரைப் பூவில் வீற்றிருக்கும் பிரமன் . புயல்வண்ணப் பண்ண 
வன்- மேகம் போன்ற நிறத்தையுடைய திருமால் . கா மன்னு புரந்தரன் - கற் 
பகச் சோலைகளையுடைய இந்திரன் . 

புடை..- பக்கம் . 

இருகோட்டுக்கு - இரு 
மலைக்குவடுபோன்ற தனங்களுக்கு . இடுகு இடையவர் - சிறுத்த இடையினை 
யுடைய பெண்கள் . 

ஒரு கோட்டு மழகளிறு - ஒற்றைக் கொம்பினையுடைய 


64 


. 


விநாயகப்பெருமான் இளங்கோ - இளைய புதல்வனாகிய முருகப்பெருமான் . 
உடன்போத - உடன் வர . 

மறுகு - வீதி . 


தாழிசை - பாரித்த - பரவிய . சிறுபண்டி - சிறிய வயி வாரி 
கடல் . மால் - திருமால் . மால் - மயக்கம் வேரி -தேன் . 

சொன்மாலை 
தொடுத்தணிந்த தொண்டர்க்குத் துணைவராய் -- சுந்தரமூர்த்தி நாயனார்க்குத் 
தோழராய் . நன் மாலைக் குழலியர் - பரவை நாச்சியார் . வின்மாரன் - கரும்பு 
வில்லையுடைய மன்மதன் . 


அங்கமலன் -- பிரமதேவன் . முடை- புலால் நாற்றம் . பலிக்கலன் 
பிச்சை ஏற்கும் பாத்திரம் . 

ஐ ம - பிச்சை . 

மங்கையர்கள் - தாருகாவனத்து 
முனிவருடைய மனைவியர் . தங்கலர் - பகைவர் . மும்மைப்புரம் - திரிபுரம் . 
தலையன் பின் - சிறந்த அன்பினையுடைய . நங்கையர் தம் புரம்- பெண்களின் 
உடம்புகள் . 


அம்போதரங்கம் 
கலை . ஆடை . இருங்கலை - திகம்பரம் ( நிருவா 
ணம் ) . பொன்னிறம் - பசலை நிறம் ... ஏர் - அழகு . மார் - மார்பு . நலன் 
அழத கற்பு : நாண் - வெட்கம் கலன் அணிகலன் , ஆபரணம் ... கண்ட 
கலுழ்ந்து - கண்ணீர்விட்டு . 


சுரிதகம் கணங்குழையவர்- திரண்ட குழையைக் காதில் அணிந்த , 
பெண்கள் . சாந்தம் - சந்தனம் . தரளம் - முத்து மாலை ; 


59 . தரவு படு - பொருந்தும் 

சுடிகை- உச்சி . 

பல் பொறிய பட 
அரவு - பலவாகிய புள்ளிகள் நிறைந்த படத்தினையுடைய ஆதிசேடன் . 
புலியும்- கொல்லும்புலியும் ( வியாக்கிரபாதர் ) . மலரவன் - பிரமன் . கரிய்வன் .. 
திருமால் .. சூடகம் - கைவளை. துணைவி - சிவகாமவல்லி . 

ஆடகத் திருமன் 
றம் - பொன்னம்பலம் .. அனவரதம்- எப்பொழுதும் . 


தாழிசை முன்மலையும் - எதிர்நின்று போர் செய்யும் . 

மடங்கல் , 
ஈருரி- சிங்கத்தின் தோல் . 

வில் மலையும் - வில்லை 
அணித்த . விசித்தனை - கட்டினை . 


கடமலை -- யானை . 


கட நாகம் எட்டும் - மத நீரையுடைய திசை யானைகள் எட்டும். 
நாகம் - விட்டத்தைக் கக்கும் பாம்பு . தட நாடகம் பரந்த மலைகள் . 
துகில்- திக்காகிய ஆடை . கொடுவ.ரி - யுலி. உடுப்பு - ஆடை . அணிகலை 
அழகிய ஆடை . 


கால் 
பூந் 


65 


டயல்- மேகம் . இதழிக் கண்ணி- கொன்றை மலர் மாலை . 

முயற் 
களங்கம் - சந்திரனிலிருக்கும் கருப்பு நிறம் . செறித்தனை- அணிந்தாய் . 


அராகம் உக - சிந்த. 

பிறை எயிறு- பிறையை ஒத்த பற்கள் 
பகடு - எருமைக்கடா . அடல் எ றுழ் வலியொடும்- கொல்லத்தக்க வலிமை 

மறலி -- யமன் . 


யோடும் . 


2 லைதர - அழிய , மலர் மகள் கொழுநன் - திருமால் . 

மகபதி 
முதலிய புலவரும்- இந்திரன் முதலான தேவரும் . அடிகள் - கடவுள் . 


விசையில் - இராவணன் கைலைமலையைத் தூக்கிய வேகத்தினால் . 
எம் இறைவி-உமாதேவி . வெருவர- அஞ்ச . இரசத அசலமது 
அசைதர - வெள்ளிமலை ( கைலை மலை ) அசைய . 

தசமுக நிசிசரன் 
இராவணன் . நெறுநெறு நெறுவென - நெறு நெறுவென்று நொறுங்க . 
வசையில்- குற்றமில்லாத . 

மணிவிரல்- பெருவிரல் . நிறுவினை 
ஊன்றினாய் . 


இலவு இதழ் --- முருக்கம் பூப்போன்ற உ .. தடு . நடவிடும்- செலுத்தும் , 
ஒருவன் --- வசந்தன் . வெருவர - அஞ்ச. சிலை மதனன் - கரும்பு வில்லை 
யுடைய மன்மதன் . 


அப் போதரங்கம் அந்நலம் - அறத்தின் நன்மை . இன்னலம் 
இல் நலம்- இல்வாழ்வின் நன்யை . மெய்ந்நலம் - உண்மையான இன்பம் , 
விடு --முத்திப்பேறு . முத்தொழிலின் வினை முதல் - படைத்தல் , 

8.1 த தல் . 
அழித்தெலென்னும் மூன்று தொழில்களையும் செய்யும் கர்த்தா , மூவர்க்ம் 
முழுதல் - பழத ) கடவுள் . இருவிசும்பின் மேயோய் - பெரிய விர 
னுலகிலுள்ள இந்திரன் . மலரின் பசையோய் - பிரமதேவன் . அர . 
பில் துனறாய் - திருமால் ஆவின் கீழ் அமர்ந்தோய்- கல்லா பின் கீழ் 
அமர்நத தட்சிணாமூர்த்தி . 


கற்பனை கழன்ற -- பனைந்துரைக்கு அப்பாற்பட்ட . செங்கால் 
அன்னம்- பிரமன் . 

வெல் , பருப்பு ஏனம் - வராக அவதாரம் எடுத்த 
திருமால் . ஏனம்-பன்றி . புலியூர் மன்று கிழவோன் - தில்லையம் ! பலத் 
திற்குரிய கடவுள் . 


60. சேல் செய்த - சேல் மீனை ஒத்த . சிலை செய்த - வில்லை 
ஒத்த . சுடிகைநுதல் - சுட்டியணிந்த நெற்றி . 

மால் செய்த - மேகத்தை 
ஒத்த . 

தருண இளம் பிறை - மிக்க இளம்பிறை , தருணம் - இளமை . 
பரு . சித -17 


66 


வாயஞ்சால்- அழகு நிறைந்த . 
கில் - அழகிய பார்வையில் .. 
விட்டொழித்து. 


குழற்கோதை - உ.மாதேவி . திருநோக் 
அகம் அகம் விட்டு - மனமானது அகந்தையை 


61 . அடி உன்னார் - திருவடிகளை நினை யாராய் . மைக்கடல் விட 
மென்னும் வடவைத்தீ - கரிய கடலில் தோன்றிய நஞ்சென்று சொல்லத்தக்க 
வடவாமுகாக்கினி . நொ என - துன்பமென்று முறையிட்டு . கைத்தல 
அபாத்தர் வரதத்தர் -- கையை அபயங்கொடுக்கும் தன்மையிலும் வரங்கொடுக் 
கும் தன்மையிலும் வைத்துள்ளவர் . 


62. தொடலைக் குறுந்தொடி - மாலைபோலத் தொடர்ந்த சிறுவளை 
யினை யுடையாள் . தோகாய் - தோகைபையுடைய மயில் போன்ற சாயல் 
உடையவளே ! படலை - தழை விரவித் தொடுத்த மாலை . பேதைக் 
குழாம் - பேதை மகளிர் கூட்டம் . நென்னற் பொழுது - நேற்றைய 
( அந்திப் ) பொழுது . அஞ்சனம் -- மை . அஞ்சனக் கண்ணாள் - உமா 
தேவியார் . செஞ்சடைக் கூத்தனார் - சிவ பெருமான் . வெள்விடை மேல் 
சேறலும் - வெள்ளை இடபத்தின்மேல் உலாச்செல்லுதலும் . உள் நெக்குருக 
மனம்நெகிழ்ந்துருக . இறை - முன்கைச் சந்து பிற றியா வண்ணம் 
புணர்ந்தும் என்றது உள்ளப்புணர்ச்சியை. குளிரி - ஒருவகை நீர்ப்பூண்டு . 
பொன்னஞ்சிலை - மேருமலை . சிலை - வில் . புரமெய்தான் - திரிபுர 
மெரித்தான் . கடுக்கை - கொன்றைமாலை . தன்றந்தை தாளெறிந்தான் 
சண்டீசர் . சிறியாள் பெரும்பித்து - சிறியாளது பெரிய மயக்கம் . செவ்வி 
-சமயம் . 


63. குனிப்பு- வளைவு . 
வளை 4 . தாள் - பாதம் . 


ச.டி.-- நறுமணம் . 


குஞ்சிதம் -- 


64. துழாய் முதல்- திருமால் . துழாய் - துளசி . 

மறை முதல் 
பிரமதேவர் . பனிப்பெய்த- நடுக்கமடைய . அல் ஆண்ட- கருமை 
மிருந்த 

அழல் ஆடும் - சுடலைத் தீயில் நடனமாடு தல் . ஊழி - யுகம் . 
ஒல்லையும் - சிறிது பொழுதும் . அலக்ஸ் - துன்பம் . 


65. குழைதூங்கு- குண்டலங்கள் தொங்கும் . 
கோமாரி -- கௌமாரி - காளி . 

கழை - மூங்கில் . 
உருமுத்தீ - இடி. 

மழை - மேகம் . 


தனி 


மீனேற்றின் துவசத்தான் - மீனக் கொடியுடைய மன்மதன் . 
துஞ்ச - தனியே இறக்கும்படி. 

ஆனே ற்றின் துவசம்- இடபக்கொடி . 
கான் - காடு . பைங்கூழின் கவளமா - பசுமையான பயிராகிய உணவாக . 


67 


பைந்துழாய் மவுலிப் பண்ணவன் - திருமால் . பழிச்ச - வாழ்த்த . அறத் 
தின் புங்கவன் - கொடியாக உள்ள தருமதேவதை. முனியான் -சினங் 
கொள்ள மாட்டான் . 


66. தரவு 


பட வரவம் - பதஞ்சலி . 
பூர்ணிமைக்குரிய முழு உருவத்தையும் பெறாமல் . 
வறுமை . 

( கலை குறை தலாகிய வறுமை ) 


தலையுவவு நிரம்பாது 

நிரப்பு - குறைபாடு , 


சள் --தேன் . 


தாழிசை பொன்மத்து - ஒருவகை ஊமத்த மலர் . மிலைச்சி - சூடி . 

உமையாள் உமாதேவி . கடு - நஞ்சு . முள் எயிற்ற 
முள் போன்ற பற்களையுடைய . 

முழை -வளை , 


மருப்பு 


கொம்பு . 


சிலைக்கோடு --- வில்வளைவு . பொரும் - போர் செய்யும் . 

புகர் - புள்ளி . புகர்முகன் - விநாயகர் . 


சிகரம் . 


முழவுத்தோள் மலைக் கோடு - மத்தளத்தை ஒத்த தோள்களாகிய மலைச் 
கொலைக்கோடு - கொல்லுந் தொழிலையுடைய கூரிய தந்தம் . 


அதா அன்று - அதுவுமன்றி . 


தாங்கிய 


ஆர்ந்த --- நிறைந்த . வேல் விடலை - வேலாயுதத்தைத் 
முருகப் பெருமான் . வடம் ஆர்ந்த - முத்துமாலைகள் நிறைந்துள்ள . 
விடர் - புண்பட்ட பள்ளம் . 


கயாசுரன் - கஜமுகாசுரன் . கடம்ஆர் வெங்கவுள் சிறுகண் - மதநீர் 
நிறைந்த கொடிய கன்னங்களும் சிறிய கண்களும் . 


தடங்கண் 


-அகன்ற கண்களை 


சிலைமுகம் - வில்லையொத்த புருவம் . 
யுடைய உமாதேவி . 


67. தரவு 


ஒரு நோக்கம் பகல் செய்ய - வலத்திருக்கண்ணாகிய 
சூரியன் பகலை உண்டாக்க . ஓரு நோக்கம் இருள் செய்ய - இடத் திருக் 
கண்ணாகிய சந்திரன் இருளை உண்டாக்க , 

கருநோக்கா வகை 
கருவடையாதவாறு . ஞானத்திரு - ஞானமகள் . 


தாமரை மலர் 


தாழிசை கடிக்கமலப்பார்வை - மணம் பொருந்திய 
போன்ற கண்களின் பார்வை . முடிக்க மலம் அறியாதேம் - மலம் முடிக்க 


68 


அறியாதேம் . அடிக்கமலம் - பாதங்களாகிய தாமரை . 
லோன்- பிரமதேவன் . 

முதற்றொழி 
இருக்கு ஓலம் இட்டும் - வேதம் முறையிட்டு 
முழங்கியும். நான் மறைக்குந் துறைகண்டார் - வியாச முனிவர் . தோள் 
( இங்கே ) கை . மறித்தலை - ஆட்டின் தலை . 

மாமடிகள். 

மாமனார் . 
தக்கன் . உலகு - உயர்ந்தோர் . 


- 


68 . 

தரவு சூல்முகத்த- கருக்கொண்ட . சுரிமுகங்கள் - சங்குகள் 
நிரைத்து - கூடி , வரிசையாக இருந்து . மழைக்குலங்கள் - மேகக்கூட்டங் 
கள் . கான் முகத்த மதுகரத்தின் குலம் - காட்டிலுள்ள 

வண்டின் கூட்டம் 
கடி-- நறுமணம். திருச்சிற்றம்பலம் - சிதம்பரத்திலுள்ள அழகிய சிற்சபை . 


உடம் 


புற்புதம்- நீர்க்குமிழி . புலையுடம்பு - இழிவான உடம்பு . 
பின் இல் புதவு திறந்து-உடம்பாகிய வீட்டின் வாயிலைத் திறந்துகொண்டு . 
இன்பவீடு - முத்தி ; மோட்ச வீடு . 

. 

!-தவு - க்தவு . நறும்பொதுவில் 
நல்ல பொன்னம்பலத்தில் . நங்கை -- உமா தேவி . 

அற்பு உதவும் 
அன்பைத் தருகின்ற அறவோய் - தருமவடிவையுடையவரே! 


தாழிசை வியப்பு ஆமே - வியப்பு ஆகாது என்றபடி . 
எரித்தல் - சர்வ சங்காரம் செய்தல் . எயில் மூன்று - முன்று புரங்கள் . 


உலகட்ட 


டங்கள் 


பனிவர் சேயிழையார்-- தாருகாவனத்து முனிவருடைய மனைவியர் , 


இருவர்க்கு அன்று - அரி , அயன் இருவருக்கும் அக்காலத்தில் . 


அராகம் 

ஒரு குறியினில் --- ஓர் அடையாளத்தால் . 
அலை) உருவத்தை உடையாயல்லை . 


குறியினை 


உளவயின் - உள்ள இடத்தில் ; 
அளவையின் -- சொல்லளவினால் . 


உள்ளத்தினிடத்தில் . 


உரை 


அவை உ.பயமும் --உருவமும் அருவமுமாகிய அவ்விரண்டும் , 


தாழிசை கரணங்கள் - மனம் , வாக்கு , காயம் என்பன . ஐந்து 
மெய்த்தொழில் - சிருட்டி , திதி, சங்காரம் , திரோபவம் , அனுக்கிரகம் என்பன . 


சீர் ஆட்டு - சிறப்புடைய நடனம் . 
பேராட்டி- சிவகாமவல்லி . 


சிறு மருங்குல் --சிறிய இடை . 


69 


மெய்த்துயரம் - உடம்பாலாகிய துயரம் ; பிறவிப் பிணி . 


அம்போதரங்கம் 


தமர் --உறவினர் . 


எரிதகம் குஞ்சித சரணம் - வளைந்த பாதம் . மும்மலம் - 
ஆணவம் , மாயை , கன்மம் . மலக்குரம்பை -அழுக்கு நிறைந்த உடம்பு . 
வீடு - முத்தி . 


69. பொல்லாமணி-துளையிடாத மாணிக்கம் போன்றவர் . வம்மின் - 
வாருங்கள் . புலவீர்காள் - புலவர்களே ! முத்தேவர் தேவை - பிரமன் 
விஷ்ணு , ருத்திரன் ஆகிய மூன்று தேவர்களுக்கும் தலைவனை . முகிலூர்தி 
முன்னான - மேக வாகனனாகிய இந்திரன் முதலான . புத்தேளிர் - தேவர் 
கள் . 

ஆங் கற்பகக் கன்று - அழகிய கற்பக விநாயகர் . தில்லைவனப் 
பூங்கற்பகம் - சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் , 


70 . 

இரு கூற்று உருவத்து - ஆணும் பெண்ணுமாகிய இரு பகுதிக 
ளகிய திருவுருவம் ( கூற்று - கூறு ) இருந்தண் பொழில் - பெரிய குளிர்ந்த 
சோலை . கூத்து- நடனம் . 

கூற்றம் --எமன் . மட நெஞ்சு 
அறியாமையுள்ள மனம் . 


கூளி --பேய்கள் . 


71 . கண்ணுதல் மீளி- நட ராசப் பெருமான் . 
குனிப்பது - ஆடுவது . 


72. பானல் - குவளை 
குவளை மலர் , பசுந்தோகை - பச்சை 

மயில் 
போன்ற உமாதேவி . சாரூப்பியம் - சாரூபத்தின் தன்மை . ஓர்கிலார் - 
உ.ணரமாட்டார் . 


73. செவ்வாய்க் கருங்கட் பைந்தோகை - உமாதேவி . 

வெண்மதிச் 
சென்னியன் - சிவபெருமான் . 

ஒவ்வாத் திருவுரு- பெண்ணும் ஆணுமாக 
இருத்தலின் ஒவ்வாத் திருவுரு எனக் குறிப்பிடப்பெற்றது . வாச்சியம் 
--பொருள் . பைவாய்ப் பொறியா வல்குலெந்தாய் - அரவின் படம் 
போன்ற அல்குலை உடைய எந்தாயே 

என்றும் , அரவை யணிந்த 
அல்குலையுடைய எம் தந்தையே என்றும் இரு பொருள்படச் சிலேடையாக 
அமைந்தமை காண்க . 

பரு . சித -18 


70 


74. கரும்பு- மன்மதனின் வில் . சுரும்பு - வண்டு, இங்கு மன்மதன் 
வில்லின் நாண் . அரும்பு - மன் மதனின் மலர் அம்பு . வேள் --மன்மதன் . 
இரும்பு - இரும்பு போன்ற மனம் . இறும்பூது - வியப்பு . பெரும்புலியூர் 
எம்பிரான் - தில்லை நடராசப் பெருமான் . 


75 . கூக : வென்று குரைப்பதல்லால் - யமன் 
முற்றுக் கூகாவென்று கதறுவதல்லாமல் . 


வரும்போது 


அச்ச 


மழ 


76. வையமீன்ற மறைக்கிழவன் - உலகத்தைப் படைத்த , வேதத்திற்கு 
உரிமையுடைய பிரம தேவர் . கொய்துழாய் மவுலிக் குணக்கொடல் - 
துளசிமாலை தரித்த திருமால் . தருவார் நீழல் தார்வேந்தன் - கற்பக மரத் 
தின் நிழலில் வசிக்கும் இந்திரன் . மை தீர் --குற்றம் தீர்ந்த . 
முனிவன் - உபமன்னியு முனிவராகிய குழந்தையையுடைய வியாக்கிரபாதர் 
பையர வரசு - பதஞ்சலி முனிவர். இமயம் பயந்த இளங்கொடி -- பார்வதி 
தேவி . தமனியப் பொது - பொன்னம்பலம் . கமலலோசனன் 
தாமரைக் கண்ணனாகிய திருமால் . 

அமளி -- படுக்கையாகிய ஆதி 
சேடன் . 

இங்கு ஆதிசேடனின் அவதாரமாகிய பதஞ்சலி முனிவரைக் 
குறித்தது . 

செங்கேழ் - செம்மை நிறம் . அவன் - திருமால் . 
ஆழிச்சேக்கை- திருப்பாற்கடலாகிய உறைவிடம் , புலிக்கால் முனிவரன் 
புதல்வன் - புலியின் பாதம் போன்ற பாதங்களையுடைய வியாக்கிரபாத 
முனிவரது புதல்வராகிய உபமன்யு முனிவ . பாயலும் அமளியும் 
படுக்கையும் கட்டிலும் . நின் வாயிலின் வைகினன் என்றது தில்லைத் திருக் 
கோயில்ன் முன்றிலில் கோவிந்தராசப் பெருமாள் எழுந்தருளியிருப்பதை 
நினைந்தது என்று குறித்துள்ளார் தமிழ்த்தாத்தா உ . வே . சா . 
திருமனை - அவ்வழகிய இருப்பிடமான திருப்பாற்கடலை . வீடு நல்குதல் - 
முத்தி வழங்குதல் ; இல்லம் வழங்குதல் . 


77. தாமரைக் கண்ணன் - திருமால் . விழிக்கமலம் தர- திருமால் 
தனது விழியாகிய தாமரை மலரைச் சாத்த . அடித்தாமரைச் சுடர்ப்பரிதி 
அருளி மை -- தாமரை மலர் போன்ற பாதப் பெருவிரலால் நிலத்தைக்கீறி ஒளி 
வீசும் சக்கராயுதத்தைச் சிவபெருமான் திருமாலுக்கு வழங்கியமை . 

தில்லை 
வாணன்- தில்லை நடராசப் பெருமான . 


உதவியின் வரைத்தோ - திருக்குறட் சொல்லாட்சி இப்பாட . லில் இடம் 
பெற்றுள்ளமை நோக்கத்தக்கது . 


குறள் : 


உதவி வரைத்தன் ( று ) உதவி உதவி 
செய்ப்பட்டார் சால்பின் வரைத்து ( 105 ) 


71 


கன்னின்று 


78. பிணியென்று பெயராமே - நோய்க்கு இட மாகுமென்று அஞ்சி 
அகலாமல் . மணிமன்று- தில்லைப் பொன்னம்பலம் . 

என்னென்று 
பெயராமே- இது என்ன என்று சொல்லி அகன்று விடாமல் . 

கல்- மலை . அரிதென்று பெயராமே- செய்தற்கு அருமை 
யாகும் என்று விட்டு விலகாமல் , 

பொன் 
மன்று , திருமன்று என மன்றம் சிறப்பித்துக் கூறப்பட்டமை காண்க . 


கல் நின்று . 


வரை --மலை . 


மணிமன்று . 


79 . கொன்செய் கோலத்தான் - பெருமை , அழகு தருகின்ற வடிவத்தை 
உடையவன் . மின்செய் தாள் தொழார் --- ஒளிதரும் திருவடியை வணங்காத 
வாள் . என்செய்கிற்பர் - என்ன செய்வார்கள் . 


80 . சென்று மேவரும் தில்லை - யாவரும் சென்று அடைதற்கு அரிய 
தில்லை த்தலம் . 

சென்றுமே 

வருந்து இல்லை - சென்று வருந்துதல் 
இல்லை . பரலோகமே ஒன்றினம் - எல்லாவற்றிற்கும் மேல தாகிய முத்தியுல 
கினை அடைந்தேம் . இனம் பரலோகம் ஒன்று- இன்னும் வேறு உலகம் 
ஒன்றிலே . 


என்பது 


தில்லை சென்று வணங்கிய அளவிலேயே முத்தி பெறலாம் 
பாடற் கருத்து . 


81 . அரசியல் கோடாது - அரசாட்சி செய்யும் நெறியில் சிறிதும் 
மாறுபடாது . அரனடியார்ப் பேணும் - சிவனடியார்களைப் பாதுகாக்கும் . 
முரசியல் தானைவேல் - முரசையும் படை யையும் வேலினையும் . பரசோன் 
மழுவாயுதத்தையுடைய சிவபெருமான் . பொதுவில் காப்பு- தனிச்சிறப்பான 
காப்பு . 


82. பத்தலைவேல் - திரிசூலம் . பண்ணவன் - சிவபெருமான் . விண் 
ணோர் - தேவர் . 

வலன் - வல்லமை . மன்றவாணன் - சபையில் வதிபவன் . 
அக்குல முனிபுதல்வன் - அந்த வியாக்கிரபாதரின் பிள்ளையான 

உபமன்யு 
முனிவர் . அலைகடல் - பாற்கடல் . நோக்கு - பார்வை . 


83. வம்மின் - வாருங்கள் . நமரங்காள் - நம்மவர்களே ! உய்ம்மின் 
உய்வடையுங்கள் ; நற்கதி அடையுங்கள் . உறுதி- பற்றுக்கோடு பின் 
வழி -- பிற்காலத்தில் , 


துறை அறி மாந்தர் 


84. சென்னி 

தலை . மன்ற உறுதியாக . 
- நல்ல வழிகளை அறிந்த மனிதர் . 


பாடவேறுபாடுகள் 


செய்யுள்களின் பாடவேறுபாடுகள் 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச்சுவடி 


பாடம் 


பாடல் 
எண் 


அடி , சீர் 
எண் 


2 


தாள் காணா னாணுக் கொள 

தாள்காணார் நாணுக் கொன 


6 


2 : 2 , 3 


புரிவ தறமாற் 


. 


பாரிவதற மானாற் 


7 


2 : 3 


காணப் 


காணுஉப் 


18 


ஒருவர்க்கு நும்மோ 
விழித்தலான் உய்ந்தே 


23 


2 : 2 , 3 ஒருவற்கு நின்னோ .... 
3 : 2 , 3 விழித்தலால் உய்ந்தே 
1 : 3 ஜிமிறுங் 
2 : 1 , 2 தண்டே னிறைக்கு 

னிமயம் 


மிணீறுங் 
தண்டே னுரைக்கு 
னிமையம் 


27 


2 : 1 


தன் பொற் 


தம் பொற் 


28 


2 : 4 


( முழுவலத்த 


மழுவலத்த 


2 : 1,2 


அனகநாட கற்கெம் 


அனக நாட கர்க்கெம் 


34 ( 3 ) 2 : 1,2 


ஆனாக வாண்டான் 


ஆளாகி யாண்டான் 


40 


1 : 1.2 வெஞ்சமனஞ்ச 


வெஞ்சமன் வஞ்ச 


42 


1 : 3,4 புனமயி கைவ 
8 : 3 மணிமன்றுள் 


புனைமயி லகவ 
மணிமன்றின் 


7 : 1 , 2 எரிநிறத் தைம்முகத் 
9 : 2, 3 மருந்து மொருவழிக் 
12 : 4 கணியின் 


எரிநிறத் தைமுகத் 
மருந்து மோர்வழிக் 
கணியினக் 


47 ( 3 ) 2 : 1 , 2 


மின்னுஞ் சடைக்கு 


பின்னுஞ் சடைக்கு 


73 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச்சுவடி 


பாடல் 


அடி . சீர் 


பாடம் 


எண் 


எண் 


48 


வாண்மதிபோல் 
2 : 5 , 6 விளங்குந் தோற்றம் 


வான்மதிபோல் 
விளங்கு தோற்றம் 


49 


4 : 2 


மாதருக்குச் 


மாதர்க்குச் 


54 


3 : 1 


ஒருவனுக்கு 


ஒருவருக்கு 


56 


4 : 4 


யிற்கணித்தி 


யிற்கணிக்க 


57 


1 : 4 


மதர்லேர்கண் 


மதர்வேற்கண் 


58 


வின்மார னுயிருண்ட் 


தாழிசை ( 2 ) 
4 : 1 , 2 வின் மார னுயிர் கொண்ட 
சுரிதகம் 
4 : 3 , 4 நெகிழ்ந்தன தோள்வளை 
5 : 3 , 4 தரளயந் தீந்தன 


நெகிழ்ந்த தோள்வளை 
தரளந் தீந்தன 


59 


தரவு 
3 : 1 , 2 அந்தர துந் துபிமுழங்க அந்தர துந் துமிமுழங்க 
தாழிசை ( 1 ) 
2 : 1 வன்மலையுங் 

வன்மலையின் 
3 : 2 வெண் முகலுங் 

வெண்டுகிலுங் 
அராகம் ( 2 ) 
4 : 2 , 3 விடமு: ன மமுது செய் விட முடன் அமுதுசெய் 
( 3 ) 1 : 1 விசையிலே 

விசையிலெம் 
( 4 ) 3 : 4 வெதிர் தரு 
ஈரடி அம்போதரங்கம் 
3 : 1 , 2 சொல்லொடு பொருளுமாய்த் சொல்லொடும் பொருள்களாய்த் 
ஓரடி அம்போதரங்கம் 
3 : 2,3,4 விழைந்தவர்க் கின்பு மாயினை விழைந்தவர்க் கின்ப மாயினை 
பரு . சித -19 


வெதிர்வரு 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச் சுவடி 


பாடல் 


அடி , 


பாடம் 


எண் 


எண் 


61 


4 : 2 


வபயத்தா 


வபையத்தர் 


62 


3 : 2 

குழாத்தொடு 
6 : 3 , 4 வெள்விடை- மேற் சேறலும் 
19 : 4 தரானென்றேற் 


குழும் பொதுடு 
வெள்விடைமேற் றோன்றலும் 
தராரென்றேற் 


தரவு 
1 : 2 , 3 திரடிண்டோட் டுழாய் முதலு திரடிண்டோ ணடுமு தலு 


65 


தரவு 
2 : 2 , 3 முலைக்கண்வைத் தேபெய்தா முலைக்கண்வைத் தேணெய்தா 
3 : 2 குயிலேங்க 

மயிலேங்க 


66 


தரவு 
3 : 2 கலைநிறையிற் 
தாழிசை ( 3 ) 1 : 4 மணிமார்பில் 
( 3 ) 4 : 1 கடமார்வெங் 


கலைநிறைவிற் 
மணிமார்பின் 


கடமாவெங் 


67 


தரவு 
3 : 4 செயுஞானத் 

செய்ஞ்ஞானத் 
தாழிசை 
2 : 3,4 முடியிழந்தான் றனையிகழ்ந்த முடியிழந்தான் றலையிழந்த 


68 


தரவு ( 2 ) 


துறந்திறவா 


2 ; 2 திறந்திறவா 
தாழிசை ( 2 ) 
2 : 4 வீறாமே 
அராகம் ( 2 ) 


வீரமே 


1 : 1 


உளவயி 


உளவையி 


( 3 ) 1 : 4 வெனினரு 


வெனிலரு 


75 


உ . வே . சா . பதிப்பு 


தலகச் சுவடி 


அடி , சீர் 


பாடம் 


எண் 


எண் 


யுபையமும்லை 


லுள துள தெனிலில 


2 : 3 

யுபயமுமலை 
( 4 ) 1 : 2,3 னுளதுள தெனினில 
தாழிசை ( 6 ) 
1 ; 3 யவாலால் 


யவளல்லால் 


70 


2 : 2 


3 ; 2 


கூத்தை 
கூத்தை 
பொருங்கூற்றந் 


கூற்றை 
கூற்றை 
பொருகூற்றந் 


4 : 1 


75 


2 : 1 , 2 வென்னின் வரேமென 


வென்னில் வரேமென் 


76 


19 : 3,4 வைகின னணையொடும் 


வைகின னைய 


77 


2 ; 2 


சுடர்ப்பரிதி 


சுடர்ப்பருதி 


78 


( 1 ) 2 : 1 துணி நின்று 
( 3 ) 3 : 1 உருயன்ற 
1 : 1,2 பொன்செய் மன்றில்வாழ் 


தணிவின்று 
அருமன்றி 
பொன்செய்ம் மன்றில்வாழ் 


79 


82 


1 : 3,4 


பண்ணவற்கே யன்றி 


பண்ணவற்கே யல்ல 


4 : 1,2 


பின்வழி நுமக்குப் 


பின் மொழி நுமக்குப் 


உரை - பாடவேறுபாடுகள் 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச்சுவடி 


1 


...இது மலரென்னும் வாய்பாட் 
டான் முடிந்த ஒரு விகற்பக் குறள் 
வெண்பா. 


இது மலரென்னும் வாய் 
பாட்டான் முடிந்தது . 


2 


... மோனை முதலிய தொடை 
யும் .. 
... போலாது தொடுத்தமையால் ... 


.மோன்னி முதலாகிய தொண் .- 
யும் ... 
... போலாது தொடுத்தலின் ... 


3 ... அனுவெழுத்தால் இணை 
மோனையடைத்து ... 
... தொடுத்தமையால் ... 


அனுவெழுத்தினான் 
இணைமோனை பெற்று 
... தொடுத்தலின் ... 


4 ... தொடுத்தமையால் அடியிபையு . 


... 


..தொடுத்தின் மியான் 
அடியியைபுத் தொடை . 


5 .... தொடுத்தமையால் அடி 


பொதுகை. 


தொடுத்தமையான் 
அடியெதுகைத்தொடை 
... தொடுத்தமையான் இடையா 
கெதுகையுமாம் . 


...தொடுத்தமையால் இடையா 
கெதுகையுமாம் . 


6 ... தொடுத்தமையால் இடைப் 

புணர் முரண் . 


... தொடுத்தமையின் 
இடைப்புணர்முரண் தொடை . 


7 ... ஒரூஉ மோனை . 


... ஒருஉமோனைத்தொடை . 


8 ... நடத்தலால் ... 


... நடத்தலான் ... 


10 ... தொடுத்தமையால் அடிமோனை . 


.... தொடுத்தமையான் 
அடிமோனைத்தொடை , 
... கடைமுரண்டொடையுமாம் . 


... கடைமுரணுமாம் . 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச் சுவடி 


11 ... மேற்கதுவாய்மோனை . 

...மேற்கதுவாய் மோனைத்தொடை , 
... ஒற்றடுத்து நின்றும் , தண் எனக் --ஒற்றடுத்தும் , தண் எனக் 
குற்றெழுத்து ஒற்றடுத்து நின்றும் ... குற்றெழுத்து ஒற்றடுத்தும் . 


++ . 


12 தமிழ்வழக்கால் ... 

தமிழ்வழக்கான் . 
தொடுத்தமையால் இணைமேரனை , ..தொடுத்தமையான் 

இணை மோனைத் தொடை . 
...வந்தமையால் இரண்டடியெதுகை * வந்தமையான் இரண்டி 
பென்க . 

யெதுகை யென்க . 


13 


,. , கடையிணைமுரண் , 

கடையிணை முரண் டொடை . 
இதனுள்ளே ஆ என நெட்டெழுத் இதனுள்ளே தி எனக் குற்றெழுத் 
தும் , தி எனக் குற்றெழுத்தும் , ஆ தும் , ஆ என நெட்டெழுத்தும் , 
என உயிரெழுத்தும் , ஓஓ என ஓடி என அளபெடையெழுத்தும் , 
அளபெடைபெழுத்தும் , வெஃகேம் ஆ என உயிரெழுத்தும் , 
என ஆய்தவெழுத்தும் , உணர்த்தி வெஃகேம் என ஆய்தவெழுத்தும் 
யாம் எனக் குற்றியலிகரமும் , அன்பு உணர்ந்தியாம் எனக் குற்றியலிகா 
எனக் குற்றியலுகரமும் , துறை என மும் , அன்பு எனக் குற்றியலுகர 
ஐகாரக் குறுக்கமும் , வல்லெழுத்து மும் , துறை என ஐகாரக்குறுக்கமும் 
மெல்லெழுத்து இடையெழுத்துக் ஆக அசைக்கு உறுப்பா மெழுத்துப் 
களும் , மெய்யும் உயிர்மெய்யுமாகிய பதின்மூன் றுங் காண்க . 
அசைக்கு உறுப்பாமெழுத்துப் 
பதின்மூன்றுங் காண்க 
...பெறாதெனத் 

பெறாவெனத் 
... நின்றவாறு காண்க . 

நின்றவாறுங் காண்க் , 


14 ... மூன்றாமெழுத்தொன்றெதுகை, 


... மூன்றாமெழுத்தெதுகை. 


15 இதனுட் செம்பொ எனத் 


இதனுள்ளே செம்பொன் எனத் 


" ஆடகச் ... 


.. வந்தமையான் ... 


16 ... வந்தமையால் .... 

பரு சித -20 


78 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச் சுவடி 


பாடல் 
என் 


17 இஃது அடிதோறும் ஒரூஉ த் தொடை.. இது அடிதோறும் ஒரூஉத்தொடை 

யமைய முதல் மூன்றடிகளினும் தனிச் பெற்றுப் பலவிகற்பத்தான் வந்த 
சொற்பெற்றுப் பலவிகற்பத்தான் இன்னிசை வெண்பா . 
வந்த இன்னிசை வெண்பா. 


18 


... இதன் முதலடி ... 


... இது முதலடி ... 


19 ... பொழிப்பு முரண் . 

... பொழிப்பு முரண்தொடை . 
... தொடுத்தமையால் கூழைமோனை . ... தொடுத்தமையான் கூழை 

மோனை . 


...தொடுத்தமையால் இனவெதுகை. 


... தொடுத்தமையான் இன 


வெதுகை . 


21 ... மூன்றாஞ்சீரும் இரண்டாமெழுத்து ... மூன்றாஞ்சீரும் ஒன்றத் ... 

ஒன்றத் ... 
... தொடுத்தமையால் ஒரூஉ வெதுகை . தொடுத்தமை யான் ஒரு ... 


வெதுகை 


22 இஃது ஒருவிகற்பத்து ... 

... தொடுத்தமையால் ஒரூஉவியைபு : 


இது ஒருவிகற்பத்து 
... தொடுத்தமை பான் ஒரு 


விபை 


23 ... தொடுத்தமை பால் இணையியைபு . .... தொடுத்தமையான் இனையிபைபு 
... தொடுத்தமையால் இணையெதுகை. ...தொடுத்தமையான் இணை 

யெதுகை. 
... தொடுத்தமையால் ஒரூஉ.முரண் . ... தொடுத்தமையான் ஒரூஉமுரண் . 


24 ஒரு விகற்பத்தால் வந்தமையால் ஒரு ஒருவிகற்பத்தான் வந்தமையான் 
விகற்ப ... 

ஒருவிகற்ப ... 


79 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச்சுவடி 


பாடல் 


எண் 


25 


... வத்தமையால் இருவிகற்ப .. 


தமையான் இருவிகற்ப ... 


26 


... தொடுத்தமையால் இரட்டைத் 
தொடை . 


..தொடுத்தமையான் இரட்டைத் 
தொடை . 


27 


... 


- விகற்பத்தால் வந்த ... 
இதன் முதலடியின் இறுதியெழுத்து 
இரண்டாமடிக்கு முதலாகவும் , அவ் 
வடியின் இறுதிச்சீர் மூன்றாமடிக்கு 
முதலாகவும் தொடுத்தமையால் 
அந்தாதித்தொடை , 


... விகற்பத்தான் வந்த ... 
இது வோரடியின் இறுதியெழுத் 
துஞ் சீரும் மற்றையடிக்கு முதலா 
கத் தொடுத்தமையான் அந்தாதித் 
தாடை , 


28 


தொடுத்தமையால் உயிரெதுகை தொடுத்தமையான் உயிரெ துகை. 
இதன் முதலடி இறுதிச் சீரொழிந்து 
ஏனை முச்சீரும் முரணத் தொடுத்தமை * இப்பகுதி இல்லை 
யால் கூழைமுரண் 


30 இஃது அடியிரண்டாய்ச் .... 


இது அடியிரண்டாய்ச் ... 


31 இஃது ஒழுகியவோசையும் ... 


இது ஒழுகியவோசையும் .. 


.. 


.. முடிந்தமையால் 
வெள்ளொத்தாழிசை 


--- முடித்தமையான் 
வெள்ளொத்தாழிசை 


34 இதில் ஆளாக வாண்டானென 

முதலிருசரும் முரணத் தொடுத்தமை 
யால் இணை பூரன . 


* இப்பகுதி இல்லை . 


37 


... வந்தமையால் ஏழடி ... 


..வந்தமையான் ஏழடி ... 


38 


ஈற்றடி ஒருசீர் குறைந்து ... 


..ஈற்றடி சிறிது குறைந்து ... 


39 


இஃது அடிதோறும் ... 
--- மூன்றடியால் வந்தமையால் ... 


... இது அடிதோறும் . 
> .மூன்றடியான் வந்தமையால்..... 


80 


உ . வே . சா . பதிப்பு 


நூலகச்சுவடி 


பாடல் 


எண் . 


41 


.... ஏனையவடி .. 


-- ஏனையடி . 


... தொடுத்தமையால் அடிமுரண் . 
இதனுள் பொதிந்த ... 


டொடை . 
பொதிந்த ... 


... தொடுத்தமையான் அடிமுரண் 

இதனுள்ளே 


42 ... அளபெடுத்தமையால் 

அடியளபெடை . இதனுள் ... 


... அளபெடுத்தமையான் 
அடியளபெடைத்தொடை . 
இதனுள்ளே .... 


43 .... தொடுத்தமையால் 

இணைக்குறளாசிரியம் . 
இவ்வகவலுள் ... 


- தொடுத்தமையான் இணைக் 
குறளாசிரியம் . இவ்வகவலுள்ளே ... 


44 


இதனுள் ... 


... எரிநிறத் தைம்முகத் ... 


... இதனுள்ளே... 
... எரிநிறத் தைமுகத் ... 
... முரணத் தொடுத்துக் ... 


- முரணத் தொடுத்தமையால் ..... 


46 


...வந்தமையால் ஆசிரியத் ... 


.. 


-வந்தமையான் ஆசிரியத் ... 


50 


பதினான்கு சீராய் 


பதினாற் சீராய் 


52 & ... கழிநெடிலடியால் 
53 & வந்த ... 


... கழிநெடிலடியான் 
வந்த ..... 


54 கழிநெடிலடியால் வந்த ... 


... கழிநெடிலடியான் வந்த..... 


55 கழிநெடிலடியாய் வந்த .. 


... கழிநெடிலடியான் வந்த ... 


58 


இது தாழிசைக்கும் தனிச்சொற்கும் 
இடையே ... 


இது தாழிசை 
தனிச்சொற்கிடையே .... 


59 இது தாழிசைக்கும் அம்போதரங் 

கத்திற்கும் இடையே 
...வந்தமையால் வண்ணக ... 


இது தாழிசை 
அம்போதரங்கட்கிடையே 
வந்தமையான் வண்ணக ... 


.. 


81 


60 


முடிந்தமையால் வெண்கலிப்பா . 
இதனுள் நொ எனக் 


61 


63 

தனிச்சொல்லும் ..... 
64 இது தனிச்சொல்லும் சுரிதகமும் 

பெற்றுவந்த 
69 இஃது இரண்டடியாய் 
73 வந்தமையால் வழிமுரண் . 
76 

இதன் அடிதோறும் முதற் 
கண 

ணே 


... முடிந்தமையான் வெண்கலிப்பா . 
.. இதனுள்ளே நொ எனக் 
...தனிச்சொற் ... 
இது தனிச்சொற் சுரிதகம் 
பெற்றுவந்த 
இது இரண்டடியாய் 
பந்தமையான் வழிமுரண்தொடை .. 
.. இதன் அடி முதற்கண் ணே ... 


78 


.... வந்தமையால் வஞ்சித்தாழிசை. 


வந்தமையான் வஞ்சித்தாழிசை. 


உஉ . வே . சா . 

சா . தம் 

தம் பதிப்பில் காட்டிய 
செய்யுட்களின் பாடவேறுபாடுகள் 


பாடல் எண் 


அடி , சீர் , எண் 


பாடம் 


6 


1 : 4 , 2 : 1 


7 


2 : 3 


27 


41 


44 


2 : 1 , 2 
3 : 3 , 4 
9 : 2 , 3 
3 : 6 , 7 
1 : 2 , 3 


53 


64 


மாதர்க் கணங்கு 
கானுா 
தம்பொற் பயம் வேட்டேம் 
கற்பகத் தருவே 
மருந்தும் ஓர்வழிக் 
முகக்கை தொடவத் 
திரடிண்டோள் நடுமுதலு 
குயினேங்க 
செய்ஞ்ஞானத் திருநோக்க 
வருநோக்கம் 
தலையிழந்த 
இற்புதவு துறந்திறவா 
பசுந்தோகை யேமெய்ப் 
சியத்தி னெடுத்திசைப் 


65 


3 : 2 


67 


68 


தரவு 
3 : 4 4 : 1 , 2 
தாழிசை 2 : 4 
தரவு 2. 2 : 1 , 2 
1 : 3 , 4 
3 : 2 , 3 


72 


73 


பரு சித-21 


இந்நூலின் உரையில் இடம்பெற்றுள்ள 
யாப்பிலக்கணக் கலைச்சொற்களின் அகர நிரல் 

( எண் : பக்க எண் ] 


அறுசீர்க் கழிநெடிலடி 30 
அனுமோனை 50 
அனுவெழுத்து 3. 50 


அகவல் 25 , 54 
அசை 51 
அசைக்கு உறுப்பாமெழுத்துப் 
பதின் மூன்று 

9 
அசை கூனாய் வரல் 51 
அடி 3 , 4 , 6 , 7 , 8 , 10 , 11 , 19 
20 , 23 , 24 , 25 , 26 , 35 
50 , 51 
அடி கூனாய் வரல் 35 
அடிமறி மண்டில ஆசிரியம் 27 
அடிமுரண் தொடை 24 
அடிமோனைத் தொடை 6 
அடியளபெடைத் தொடை 25 
அடியியைபுத் தொடை 3 
அடியெதுகைத் தொடை 4 
அந்தாதித் தொடை... 18 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் 

கலிப்பா 35 , 38 
அம்போதரங்கம் 35 , 37 , 38 
அராகம் 36 , 45 
அராகவுறுப்பு 38 
அளபெடுத்தமை 25 
அளபெடைத் தொடை 25 
அளபெடையெழுத்து 9 
அளவடி 25 , 49 
அறுசீர் 22 , 23 , 30 


ஆசிடை - யிடுதல் 5 
ஆசிரியத் தளை 24 
ஆசிரியத் தாழிசை 27 , 28 
ஆசிரியத் துறை 28 , 29 , 30 
ஆசிரியம் 24 , 25 , 26 , 27 
ஆசிரி :பம் மூன்றடிச் சிறுமை 24 
ஆசிரிய வடி 51 , 54 , 55 
ஆசிரியலடி அருகிவரல் 51 
ஆசிரிய விருத்தம் 25, 30 , 31 
ஆசிரிய வுரிச்சீர் நான்கு 10 
ஆய்த வெழுத்து 9 
ஆறடித் தரவு 38 
ஆறடிப் பஃறொடை வெண்பா 14 


டைப்புணர் முரண் தொடை 5 
இடைமடக்காய் ஈற்றடி மிக்குவந்த 

நான்கடிக் கலித்தாழிசை 47 
இடை மடக்கு 29 , 30 , 47 
இடை. யாகெதுகை 4 
இடையிட்டுத் தொடுத்தமை 25 


இனடயிடை குறைந்து இடைமடக்காய் இரண்டு விகற்பத்தான் வந்த 
வத்த ஆசிரியத் துறை 30 

இன்னிசை வெண்பா ) 
இடையிடை குறைந்துவந்த 

இருகுறணேரிசை வெண்பா 3 , 4 
ஆசிரியத்துறை 29 

இருசீர் ஓரடி அம்போதரங்கம் 34 , 37 
இணைக்குறளாசிரியக் 25 

இருசீர் ஓரடி எட்டு அம்போதரங்கம் 46 
இணைமோனை 3 

இருவிகற்பக் குறள்வெண்பா 2 
இணைமோனைத் தொடை 8 

இருவிகற்பத்து இருகுறனேரிசை 
கணையா பெடை 

வெண்பா 4 
முதலாகிய விகற்பம் ஏழு 25 இருவிகற்பத்து ஈராசிடை நேரிகை 
இணையியையு 16 

வெண்பா 
இணையெதுகை 16 

இருவிகற்பத்து ஓராசிடை நேரிசை 
மாற்சீர் 3 , 5 , 12 , 15 , 21 

வெண்பா 5 
இயற்சீர் வெண்டளை 1 , 21 

இருவிகற்ப நேரிசைச் சிந்தியல் 
இயற்றளை வெள்ளடி 26 

வெண்பா 17 
இயற்றளை வெள்ளடியும் 

இரு விகற்பம் 2 , 4 , 5 , 6 , 8 , 17 
வஞ்சியடியும் பங்கிவால் 26 

இன்னிசைச் சிந்தியல் வெண்பா 
இயைபு 15 , 6 

18,19 
இயைபுத் தொடை 3 

இன்னிசை வெண்பா 6 , 8 , 10 , 11 
இரட்டைத்தொன, ட 18 

இனவெதுகை 13 
இரண்டடியெதுகை 8 

ரா : டாசிடை 
இரண்டாமடி 9 , 10 
இரண்டாமடி குறைந்து இடை 
மடக்காய் ஈற்றடி மிக்குவந்த 
நான் கடிக் கலித்தாழிசை 47 ஈரடி அம்போதரங்கம் 34 , 37 
இரண்டாமெழுத்து 4 , 11 , 14 , 12 ஈற்றடி 20 , 23 , 25 
23 ... 50 

ஈற்றடி மிக்குவந்த கலித்தாழிசை 47 
இரண்டாமெழுத்து நெட்டெழுத்து ஈற்றடி மிக்கவந்த நான்கடிக் 
வரல் 50 

கலித்தாழிசை 47 
இரண்டு விகற்பத்தான் வந்த 

ஈற்றயலடி 24 , 28 
இன்னிசைச் சிந்தியல் 

ஈற்றயலடி குறைந்து வந்த 
வெண்பா 18 

ஆசிரியத்துறை 28 


84 


ஐந்தடிப் பஃறொடை வெண்பா 12 , 13 


ஈற்றயற்சிர் 11 , 12 , 14 
ஈற்றுச்சீர் 3 , 5.6 , 9 


UT 6 


ஒத்தாழிசைக் கலிப்பா 32 , 35 , 38 
உயிர் 19 

ஒருபொருள்மேல் மூன்றடுக்கி ஈற்றடி 
உயிரெதுகை 19 

மிக்குவந்த கலித்தாழிசை 47 
உயிரெழுத்து 9 

ஒருபொருள் மேல் மூன்றடுக்கிவந்த 

ஆசிரியத் தாழிசை 28 
ஒருபொருள்மேல் மூன்றடுக்கிவந்த 

வெள்ளொத்தாழிசை 21 
எண்சீர்க் கழிநெடிலடி 31 

ஒருவிகற்பத்து ஆறடிப் பஃறொடை.. 
எதுகை 1 , 10 , 14 , 16 , 23 , 39 

வெண்பா 14 
49 , 50 

ஒருவிகற்பத்து இருகுறள் நேரிசை 
எதுகைத் தொடை 4 

வென பா 3 
எழுசீர்க் கழிநெடிலடி 31 

ஒருவிகற்பத்து இ எனிசைச் சிந்தி பல் 
எழுத்து 7 , 9 

பென்பா 18 

ஒருவிகற்பத்து இன்னிசை வெண் 
ஏ 

ஒருவிகற்பத்து ஈராரிடை நேரிசை 

வெண்பா 6 
ஏழடிப் பஃறொடை வெண்பா 15 , 16 ஒருவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை 
ஏழடி வேற்றொலி வெண்டுறை 23 வெண் 1 15 
ஏனைத்தொடை 3 , 8 

ஒருவிகற்பத்து ஐந்தடிப் பஃறொடை 
ஏனைத்தொடை ஏழும் விகற்பம் 

வெண்பா 12 
இருபத்தெட்டும் 25 

ஒருவிகற்பத்து ஓராசிடை நேரிசை 
ஏனையடி 22 , 24 

வெண்பா 5 
ஒருவிகற்ப நேரிசைச் சிந்தியல் 

வெண்பா 17 

ஒரு விகற்பம் 3 , 5 , 6 , 12 , 14 , 17 , 18 
ஐகாரக் குறுக்கம் 9 

ஒரூஉத்தொடை 11 
ஒரூஉமுரண் 16 


f 


23 


ஐகாரம் 9 


85 


கலிவெண்பா 40 


கழிநெடிலடி 25 , 30 , 31 
கனிச்சீர் 9 


ஒரூஉமோனைத்தொடை 5 
ஒரூஉ வியைபு 15 
ஒரூஉவெதுகை 14 
ஒழுகிசைச் செப்பலோசை 1 
ஒழுகியவோசை 19 , 20 
ஒற்று 7 
ஒன்பதின் சீர்க் கழிநெடிலடி 31 


கனிச்சீர் வெள்ளையின் விரவி 


வரலாகாமை 9 


கா 


காசென்னும் வாய்பாட்டுக் 

குற்றியலுகர இயற்சீர் 3 
காசென்னும் வாய்பாட்டு முற்றுகர 
இயற்சீர் 15 


ஓசை 19 , 20 , 23 
ஓரசைச்சீர் இரண்டு 7 
ஓரடி அம்போதரங்கம் 37 
ஓராசிடை 5 
ஓரெதுகை 8 
ஓரொலி வெண்டுறை 23 
ஓரோசைத்து 23 


கீழ்க்கதுவாய் முரண் 12 
கீழ்க்கதுவாய் மோனை 11 
கீழ்க்கதுவாயியைபு 15 
கீழ்க்கதுவாயெதுகை 14 


கு 


கட்டளைக் கலித்துறை 48 , 49 
கடைக்கூழை முரண் 26 
கடை முரண்தொடை 6 
கடையிணை முரண் தொடை 9 
கருவிளங்காய் 8 , 9 
கருவிளம் 10 
கலித்தளை 39 , 41 
கலித்தாழிசை 47 
கலித்துறை 48 
கலிப்பா 32 , 35 , 38 , 44 
கலியுறுப்பு ஆறு 

38 
கலிவிருத்தம் 49 


தற்றியலிகரம் 9 
குற்றியலிகரம் அலகு பெறாது 9 
குற்றியலுகர இயற்சீர் 3 
குற்றியலுகரம் 9 
குற்றுகர இயற்சீர் 12 
குற்றெழுத்து 7 , 9 , 39 
குறள் 3 , 5 
குறள் வெண்செந்துறை 19 , 20 
குறள் வெண்டாழிசை 20 
குறள் வெண்பா 2 , 20 


பரு சித -22 


86 


குறள் வெண்பாவினம் 20 


சிஃறாழிசைக் கொச்சகம் 44 


குறளடி 25 , 53,51 
குறளடி முதல் நான்கும் 25 
குறளடி வஞ்சிப்பா 51 
குறில் 7 


சிந்தடி 25 , 52 , 54 
சிந்தடி வஞ்சிப்பா 52 
சிந்தியல் வெண்பா 17 , 18 , 19 , 21 


சீ 


கூவிளங்காய் 8 


சீர் 1 , 6 , 7 , 8 , 9 , 13 , 20 


கூவிளம் 10 


கூழைமுரண் 26 


கூழைமோனை 13 


கூழையியைபு 15 


சுரிதகம் 32 , 35 , 38 , 41, 42 , 44 , 46 


கூழையெதுகை 16 


கூன் 35 , 51 


செ 


கை 


செந்தொடை 2 
செப்பலோசை 1 , 20 , 40 
செப்பலோசை சிதைந்துவரல் 20 
செவியறிவுறூஉ மருட்பா 56 


கைக்கிளை மருட்பா 55 


கொ 


கொச்சகம் 41 , 42 , 44 , 46 


தமிழ்வழக்கு 8 


சமனிலை 54 


தரவிணைக்கொச்சகம் 42 


87 


தரவு 32 , 36.38 , 41 , 44. 45 


தொ 


தரவு கொச்சகம் 41. 42 


தரவு மூன்றடிச் சிறுமை 32 

தொடை 2.3 , 4 , 5 , 8 , 13 , 18 , 24 , 25 
தலையாகெதுகை .1 

தொடை விகற்பம் 2 , 3 
தளை 24 , 39 
தனிச்சீர் 9 
தனிச்சொல் 3,5,6,10 , 11 , 17 , 18 

23 , 24 , 32 , 35 , 37 , 41 , 42 , 44 , 46 நடுவிருசீர் 5 
தனிச்சொற் சுரிதகம் பெற்றுவந்த 

தரவு கொச்சகம் 42 
தனியே வந்த தரவு கொச்சகம் 41 


நால்வகை அம்போதரங்கம் 35 
நாளென்னும் வாய்பாடு 7 
நாற்சீர் ஓரடி அம்போதரங்கம் 34 
நான்கடி 6 

நான் கடிக் கலித்தாழிசை 47 
தாழிசை 27 , 28 , 32 , 35 , 36 , 38 , 44 , நான்கடி வெண்டுறை 22 
45 , 46 , 47 , 53 

நான்கடி வெளிவிருத்தம் 24 
தாழிசை இரண்டடிச்சிறுமை 

32 





துள்ளலோசை 39 


நிரையசை 21,49 


நிரையசைச்சீர் 8 


துறை 19 , 28 , 29 , 30 , 48 , 

49,53 


நிரையசை நான்கு 7 
நிரையசை முதலாகிய கட்டளைக் 

கலித்துறை 49 
நிரையொன்றாசிரியத்தளை 24 
நிலைமண்டில ஆசிரியம் 26 


தேமா 10 


தேமாங்காய் 8 


88 


பலவிகற்பத்தான் வந்த இன்னிசை 

வெண்பா 11 
பலவிகற்பத்து ஆறடிப் பஃறொடை 


நெட்டெழுத்து 7 , 9 , 50 
நெடில் 7 
நெடிலடி 25 , 48 


வெண்பா 14 


பலவிகற்பத்து இன்னிசைச் 
சிந்தியல் வெண்பா 19 


நெடிலெதுகை 50 
நெடின் மோனை 50 


பலவிகற்பத்து இன்னிசை 
வெண்பா 8, 10 


பலவிகற்பத்து ஏழடிப் பஃறொடை 

வெண்பா 16 
பலவிகற்பத்து ஐந்தடிப் பஃறொடை . 
வெண்பா 13 


பலவிகற்பம் 8,14 


நேரசை 39 , 48 
நேரசைச்சீர் 7 , 21 
நேரசை நான்கு 7 
நேரசை முதலாகிய கட்டளைக் 

கலித்துறை 48 
நேரடி 26 
நேரிசை ஆசிரியம் 24 
நேரிசை ஓத்தாழிசைக் கலிப்பா 32 
நேரிசைச் சிந்தியல் வெண்பா 17 
நேரிசை வெண்பா 3 , 4 , 5 , 6 
நேரொன்றாசிரியத் தளை 24 


பிறதளை 16 , 39 
பிறப்பென்னும் வாய்பாட்டுக் 

குற்றுகர இயற்சீர் 12 
பிறப்பென்னும் வாய்பாட்டு 

முற்றுகர இயற்சீர் 5 
பின் முரண் 32 


பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா 44 

புளிமா 10 
பஃறொடை வெண்பா 12 , 13 , 14 , 15 புளிமாங்காய் 8 
பதின் சீர்க் கழிநெடிலடி 31 

புறநிலை வாழ்த்து மருட்பா 54 


89 


பொ 


முற்று மோனை 17 
முற்றெதுகை 23 


பொ துச்சீர் பதினாறு 51 
பொழிப்பியைபு 16 
பொழிப்பு முரண்தொடை . 13 
பொழிப்பு மோனை 10 
பொழிப்பெதுகை 14 


. 


மூன்றடி வெண்டுறை 22 
மூன்றடி வெளிவிருத்தம் 23 
மூன்றாமடி 7 , 11 
மூன்றாமெழுத்து 10 
மூன்றாமெழுத்தெதுகை 10 
மூன்று விகற்பத்தான் வந்த 
இன்னிசை வெண்பா 10 


மயங்கிசைக் கொச்சகம் 46 


மருட் செந்தொடை. 3 
மருட்பா 54 , 55 , 56 
மலரென்னும் வாய்பாடு 1 


மெல்லினம் 13 


மாஞ்சீர் 21 


மே 


மேற்கதுவாய் முரண் 12 

மேற்கதுவாய் மோனைத் தொடை 7 
(பூச்சிரோரடி அம்போதரங்கம் 34 , 37 மேற்கது வாயிபைபு 15 
முதலடி 8 , 12 , 22 , 23 

மேற்கதுவாயெதுகை 14 
முதலிடை சடையடிகள் 27 
முதலெழுத்து 5,6.7 , 8 , 11 

மோ 
முதற்குறள் 5 , 6 
முதற்சீர் 5 , 8 

மோனை 2 , 3 , 7 , 10 , 11 , 13 , 50 
முதற்றொடை 4 , 8 , 19 

மோனைத் தொடை 5,6,7, 8 
முரண் 12 , 13 , 16 , 23 , 24 , 26 , 32 , 48 
முரண்தொடை 5 , 6 , 9 , 13 , 48 
முற்றியைபு 15 
முற்றுகர இயற்சீர் 5 , 15 

வகையுளி 1 
முற்று முரண் 23 

வஞ்சிச்சீர் நான்கு 51 
பருசித -22 


விட்டிசைத்தல் 39 

டிசை வல்லொற்றெ துகை 39 
வியனிலைப் 55 
விருத்தம் 23 , 24 , 30 , 31 , 49 , 54 
விழுமிய பொருள் 19 , 20 


வஞ்சித்தாழிசை 53 
வஞ்சித்துறை 53 
வஞ்சிப்பா 51 , 52 
வஞ்சியடி 26 
வஞ்சியீற்றின்கண் அசை கூனாய் 

வரல் 51 
வஞ்சிவிருத்தம் 54 
வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 38 
வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 
விற்கும் அம்போதரங்க 
ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் 
சிறுமை பெருமையின்றி 
ஆறடித்தரவு 38 
வருக்கவெதுகை 11 
வல்லொற்று 39 
வல்லொற்றெதுகை 39 
வழிமுரண்டொடை 48 
வழியெதுகை 49 


வொன்கலிப்பா 39 


வெண்சீர் நான்கு 8 
பெண்சீர் வெண்டளை ! 


வெண்டளை 1 


வெண்டுறை 22 , 23 
வெண்பா 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 10 , 11 

12 , 13 , 14 , 15 , 16 , 17 , 18 , 19 , 20 
21 , 39 , 4 ) , 54 
வெண்பா இரண்டடிச் சிறுமை 1 
வெள்ளடி 26 , 54. 55 
வெள்ளை 9 


வெள்ளொத்தாழிசை 21 
வெளிவிருத்தம் 23 , 24 


வாய்பாடு 1 , 3 , 5 , 7 , 12 15 
வாயுறை வாழ்த்து மருட்பா 55 


வி 


விகற்பம் 25 
விட்டிசை 39 


வேற்றொலி வெண்டுறை 23 
வேறோரெதுகை 8 
வேறோரோசைத்து 23 


செய்யுள் முதற்குறிப்பு அகர நிரல் 

( எண் : பக்க எண் ] 


அ 


உண்டாங் கெனினு 29 
உம்பர் பெருமாற் 18 


உருவல 23 


உ.லகமொ 36 


உளவையி 45 


அங்கட் கமலத் 23 
அங்கமலன் 34 
அடி கொண்ட 41 
அந்நலம் 37 
அம்பேறுண் 21 
அம்ம நின் 44 
அரசியல் 54 
அரிதென்று 53 
அருங்கலை 34 
அருவமு 37 
அருவருக்கு 31 
அருவெனி 45 
அறனன்று 

2 
அறிவினி 45 
அற்புத மணிமன்றில் 39 


எண்பயிலா 45 


எத்தொழிலுங் 46 
எவ்விடத்தில் 45 
எவ்வுருவு 46 
என்னென் 53 


று 


ஆ 


ஒரு நோக்கம் 44 
ஒன்றி னம்பர 54 


ஆங்கற் பகக்கன் 47 
ஆடகச் செம்பொன் 10 
ஆதி முதலுணர்ந்தியா 9 


ஓருருவாய் 45 


இருகூற் றுருவத் 47 
இருக்கோல 44 
இலதெனி 45 
இலவிதழ் 37 
இன்னருளே 46 

பரு aசித 23 


கங்கைக்குக் 17 
கட நாக 36 
கடிக்கமலப் 44 
கடித்தாமரைக் 52 
கண்ணுதல் 3 


92 


சத்தமு மாகியச் 27 


கம்பக் கரடக் 17 
கம்பைமாநதி 20 
கருந்தாது 14 
கருமிடற்றன் 19 
கரும்புஞ் 49 
கறையரவுக் 4 
கறைவிட 36 
கற்பனை கழன்றநின் 38 
கனகமார் 21 
கனமளித்தபைங் 30 


சிலைக்கோடு 43 
சிலைமுகங் 44 
சிற்றம் பலத்து 27 


es 


சீராட்டு 46 


காதல் மகளிர் 11 
காமர் உயிர்செகுக்குங் 11 
காளி யாடக் 47 


சூன்முகத்த 45 


குழை தூங்கு 42 


செக்கர் சடையிற் 12 
செம்பொன் 19 
செல்லார் 47 
செவ்வாய்க் 48 


கூகா வென்று 49 
கூற்றங் குமைத்த 6 
கூற்றிருக்கு 23 


கை 


சேல்செய்த 39 


கைத்தலத்த 31 


சொ 


கொ 


சொல்லொடும் 37 
சொன்மாலை 34 


கொன்செய்த 32 


கோ 


த 


கோமுனி 30 
கோளாருண் 21 


தண்ணென் 25 
தந்தை நீ 46 


93 


தா 


தாமடிகண் 44 


நெஞ்சகங் 46 


திங்கட் சடைக்கற்றைப் 29 
திருமுடியிற் 3 


படர் தரும்வெவ் 22 
பரசிருக்குந் 22 
பருந்தளிக்கு 55 
பலகலையுங் 44 
பல்பேருழி 42 


தீர்த்த மென்பது 27 


தே 


பா 


தேரினை 34 
தேன்மறிக்கும் 32 


பாடு வார்சிலர் 34 
பாரித்த 33 
பானற் கருங்கட் 48 


தொ 


தொடலைக் 40 
தொல்லுலகம் 36 


பிணியென்று 

53 
பிறையளிக்குஞ் 32 
பின் றாழ் நறுங்கூந்தற் 20 


நலனழிந்து 34 
நன்னிறங் 34 


புற்புதமுந் 45 
புனலழுவம் 8 


நா 


நாகம் பொதிசடை மேல் 28 
நான்மறைக்குந் 44 


பூஉந்தண்ண் 25 
பூங்கொன்றைக் 1 
பூந்தண் பசுந்துழாய்ப் 7 


நின்னலா 46 


பெ 


நீரிற் குமிழி 6 


பெரியை நீ 37 
பெருவெள்ளப் 45 


முருகுயிர்க்கு 32 
முன்புல கீன்ற 20 
முன்மலையுங் 36 


பேதைமீர் 33 
பேரம் பலத்து 27 


மெய்த்துயரம் 46 


மே 


மேதக்க 45 


பைந்துழாய் 42 

பொ 
பொற்றாது 24 
பொன்னம் பலத்து 28 
பொன்செய்ம் மன்றில்வாழ் 53 
பொன் புரிந்த 13 
பொன்மன்றம் 10 


வணங்கு 5 
வண்டுஞ் சுரும்பு 16 
வம்மின் நமரங்காள் 55 
வரத்திற் 5 
வருநீலப் 36 
வளங்கு லாவரு 31 


போற்றுமின் 18 


மதுவிரி 32 
மல்லாண்ட 41 

வாணேருண் 21 
மறைதங்கு 43 

வாழி திருமன் றங் 6 
வாழ்த்துமின் தில்லை 56 

வானே நிலனே 15 
மாயிரு விசும்பில் 26 
மாயிரு ஞாலத்து 29 
மாயையினால் 45 

விசையிலெம் 37 
விடமார்ந்த 43 . 

வின்மதனை 14 
மீனேற்றின் 42 

வெஞ்சமன் 24 
முதிரா விளமுலை 35 

வெள்ளெருக்குங் 43 
முத்தேவர் 47 
முத்தொழிலின் 37 
முத்தொழிலின் முதற்றொழிலோன் 44 வையமீன்ற 50 


வெ 


வை 


எமது வெளியீடுகள் 


15-0 


25-00 


16-00 
18-00 


26-00 


40-00 
8-00 


15-00 


90-00 


75-00 


30-00 


40-00 


25-00 


150-00 


80-00 


40-00 


ஆலம் நபிகதைப்பாட்டு 
தணிகைக் கலம்பகம் 
சிவபாரத சரிதம் 
ராசகோபாலமாலை 
திருவேட்டைநல்லூர் ஐயனார் பள்ளு 
குந்தமாலை 
வெள்ளைப்பிள்ளையார் குறவஞ்சி 
நாலுமந்திரி கும்மி 
நாலடியார் உரைவளம் ( பாகம் -1 ) 
நாலடியார் உரைவளம் ( பாகம்- II ) 
தனிப்பாடல் திரட்டு ( பாகம் -1 ) 
தனிப்பாடல் திரட்டு ( பாகம்- II ) 
திருக்குறள் பழைய உரை 
கணக்கதிகாரம் 
ஆஸ்தானகோலாகலம் 
பொன்னர் சங்கர் அம்மானை 
திருக்குறள் ஜைன உரை 
வைத்தியநாதஸ்வாமி திருவிளையாடல் 
நாகை கனகசபை நாதன் உலா 
மரியாதைராமன் கதைகள் 
குசலவன் கதை 
ஞானக்குறவஞ்சி 
களாபூர்ணோதயம் 
பரசமயகோளரியார் பிள்ளைத்தமிழ் 
சுந்தரி அம்மானை 
குமரேச சதகம் 
அருகிரி அந்தாதி 
பதிப்பு நெறி முறைகள் 
புல்லையந்தாதி 
சோமயாகப் பெருங்காவியம் 
இலக்கண விளக்கம் - எழுத்ததிகாரம் 
தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் 


75-00 


8-00 


50-00 


22-00 


15-00 


20-00 


40-00 


14-0 


12-00 


65-00 


12-00 


10-0 


12-00 


19-00 


160-00 


100-00 


AN APPEAL 


Manuscripts on Palmleaf or Paper of the ancient works of the wise 
men of the past, are the great treasures, solely inherited by the Nation and it is the 
moral obligation of persons who possess them to preserve them safely for the 
future generations of mankind . 


Probably you have some of these in your possession or you 

know 
friends or neighbours who possess them . You can make a great contribution to 
the cause of the preservation not only of our National Culture but also to the 
Culture of Humanityas a whole by arranging to present such manuscripts to the 
famous T. M.S.S.M. Library, Thanjavur. 

The Manuscripts so presented will be accepted and acknowledged 
with pleasure and gratitude by the authorities of the Library, preserved with 
meticulous care and made available to successive generations of readers and 
scholars for study and research . The hitherto unpublished works found among 
them , will be printed and published in due course , as facilities occur, 
expression of the Library s gratitude for your gift . 

The great Scholar King of Tanjore ,Rajah Serfoji, has attained immortal 
fame by dedicating enormous time and wealth to the expansion and firm 
establishment of this world famous “ Sarasvati Mahal Library ” . It is open 
you to share the honour of Serfoji, in your own measure by contributing your 
manuscripts to the great institution built by him . 


with the 


to 


This great Honour is beckoning to you to accept it.Will you hasten to 
take it up ? The Library waits for your answer. 
DISTRICT COLLECTOR AND DIRECTOR 

Sarasvati Mahal Library , 

Thanjavur. 


